ஸ்ரீராமஜயம் . 


வல்லூர் 


தேவராஜபிள்ளையவர்கள் 


பாடிய 


குசேலோபாக்கியா நமூலமும் . 


வித்வான் - காஞ்சிபுரம் 


இராமசாமி நாயுடு அவர்கள் செய்த 

அரும்பதவுரையும் 


இவை 


கடப்பாக்கம் 


வேங்கடசுப்புமுதலியார் குமாரர் 


முரு கேச முதலியாரால் 


சென்னை : 


பண்டித மித்திர யந்திரசாலையிற் 


பதிப்பிக்கப்பட்டன . 


190 4 . 


இதன் விலை - அணா6 . 


விளம்பரம் . 


குசேலோபாக்கியானம் மூலமும்உரையும் படங்களுடன் 
விலை ரூபா . 

3-0-0 . 
ஸ்ரீசிவமஹாபுராணம் வசனம் படங்களுடன் விலை 5-0-0 . 
ஒரு துறைக்கோவை உரையுடன் அச்சிட்டுக்கொண்டு வருகிறோம் , 
26. நெ . வெங்கையர்தெருவு , சென்னை . 

க . முருகேசமுதலியார் . 


ரூ . 


ஸ்ரீராப ஜயம் , 


குசேலோபாக்கியா நம் . 


பாயிரம். 


எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம். 
கடலுடைப்பு விவாழுயிரெலாங்களிக்கக் காத்தருள் கண்ணனோட 
ருநூ , லடலுறப்பயின்றுபின்னவனருளாலருந்திருப்பெறுகுசேலன் 
றன் , மிடலுடைக்காதைவிளம்பிடவூறுவிரவிபாதளித்தருள் புரியு , மட 
லுடைக்கடுக்கைச்சடைமுடிக்கபோலமதக்கயமழவிளங்கன்றே . ( க ) 
திரு - ஐசுவரியம் ,காதை - சரித்திரம் , ஊறு-தடை , கடுக்கை - கொன்றை 

குடத்தியர் துகிலைக்கவர்ந்தவன் முனிவர்கோதையர் மூரல் பண்ணி 
யங்க , ளிடக்களித்துண்டோனிந்திரனேவவெழிலிகள் பொழிந்தகன்ம 
ழையைத், தடப்பெருங்கோவர்த்தனங்கரத்தேந்தித்தடுத்தவன்கமலை 
வாழ்மார்பன் , வடப்பசுந்தளிரினினி துறைகண்ணன்மலர் தலையுலகெ 
லாங் காக்க , 

( உ ) 
குடத்தியர் - இடைச்சியர் , மூரல் - சோறு , எழிலிகள் - மேகங்கள் . 

வேய்ங்குழலிசையாம்வலிய மந்திரத்தின் மேன்ன மசால்யாதவர் கு 
லத்துப் , பூங்குழன்மடவார் தம்மைத்தன்வசபாப்புரிந்துவேனூர்படிக் 
கலவி , யாங்கவர்பாற்பன்னாளியற்றிய சீமாழியங்கரதலக்கொண்டல் , வா 
ங்குநீர்ப்பரவையுலகுயிர்க்கென்றும்வழங்குகதிருவொடாயுளுமே .( ங ) 

வேணூல் - கொக்கோகம் . 
மலர்விழித்தேவகிக்குநன் மகனாய்மகிதலத்தவ தரித்ததன் பின் 
பலர்புகழ்ந்தேத்து நந்தகோபாலன்பனிமதியானனவசோதை 
யலர் மனங்களிப்பவாடு றா உம்பாலனாகியவையனே நன்னா ( ரே . 
வலர்பராகறப்பல்வளங்களுமுயிர்க்குவழங்கியாண்டருள் செய்வனன் 

ஆனனம் - முசம் , 


குசேலோபாக்கியாநம் . 


( 
எ 
) 


குடம்புரைசெருத்தற்கோவுமந்தணருங்குறைவறு சுபம் பெறவென்று 

மிடங்கொள்பல்லுலகுமிகு சுகமுறுகவென்று மாரியருமோனியருந் 
ஈ ,காதிடம்படவெண்ணுமெண்புரந்திடுக திரைக்கடல்கிழியமத்தெறிந்து 
மடம்படுமவுணர்ச்சவட்டியொள்ளமுதம்வானவர்க்கூட்டிய முதலே . 

செருத்தல் - மடி. 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
விரும்பும்யாம்வணங்கும்பதக்கடவுளே விளங்குமாவினைமிக்க 
பெரும்புகழ்ச்சிசான் மறையவர் குழாத்தினைப்பேணுகவெனவேத 
மரும்பும் வாக்கிய முந்தொழிலாறினோரறையுமாசிகளோங்கிப் 
பரம்பவெண்ணுறாஉம் பெரியவரெண்ணமும்பாலிக்ககெடுமாலே . 

பாலித்தல் - காப்பாற்றுதல் . 

மேற்படி - வேறு . 
இளமழக்கன்றையூட்டியெஞ்சிய தீம்பால் வெள்ளம் 
வளமலிகானவைப்பு மருதவைப்பாகப் பெய்யுந் 
தளர்வறுசெருத்தலாக்கடங்குரச்செந்தூள்குஞ்சி 
யளவறவடைந்து சேப்பவவற்றினைப் புரந்தோன்வாழ்க . ( 

வைப்பு - நிலம் , குரம் - குளம்பு . 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
மைத்தலில்விண்ணோர் மடந்தையர்சமழ்ப்பவிலங்குறுமிள நலவெழி 
ரமைத்தடமென்றோளாய்ச்சியர் விழியாமம் புயத்தேமலர்மலரச் [ ல r 
சமைத்த பூண்மார்பன்றேவகியீன்ற தாயன் போரேற்றவன் மல்லைக் 
குமைத்தருள் கண்ணன் பேசருஞ்சீரிக்குரைகடலுலகில் வாழியவே 
சமழ்த்தல் - நாணல் , அமை - மூங்கில் , குமைத்தல் - கொல்லல் . 

கலிவிருத்தம் . 
தாவகிச்சிரத்தினிற்சரண்வைத்தாடினோன் 
பூவகிற்கரும்புகை போர்த்தபொற்குழன் 

வகிர்க்கருங்கண் வேய்வாட்டுந்தோட்டுணைத் 
தேவகிதநயனைச்சிந்தைசெய்குவாம். 

அகி - பாம்பு , வேய் - மூக்கில் . 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம். 
ஏழிரண்டென்னும்புவனங்காத்தளிப்போனெழில்வசுதேவன்றன் 
மைந்தன், வீழியங்கனிவாய்க்கொடியழன் மகட்குமென்று கிலளித்தபை 


எ. 


( 
கூ 
) 


பாயிரம். 


( 
கச 
) 


ங்கொண்ட , றாழிருக்கூந்தற்பூதனையுயிரைச்சவட்டினோன்றவா நலமுண் 
டோன் , பாழியம்புயத்துச்சேதிபற்றுணித்தபண்ணவன் மலரடி பணி 
வாம் . 

( க 0 ) 
அழல்மகள் - திரௌபதி , தவானலம் - காட்டுத்தீ . 

கலிவிருத்தம் . 
மாதவர்பன்னியர்மனமென்றாமரைப் 
போதகத்தனமெனப்பொலிந்த மாண்பினா 
னாதவர்கோடியரழுங்குகாந்தியான் 
யாததாமரைமலர்பணிந்து போற்றுவாம் . 

( 
ஆதவர் - சூரியர் . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் 
ஆர்ந்ததழலிறைக்குமதிற்புரத்தரசுகரக்கொடி கட்கரிவாளாகிக் 
கூர்ந்தமதியிலாக்கஞ்சன் றூசுகொடுவருமீரங்கொல்லிவாழ்நா 
டீர்ந்திடச்செய்விதியாகிக்கற்றாக்கட்குரிஞ்சுசெறிதறியுமாகி 
வார்ந்த குழலாய்ச்சியர்க்கோர் வேளாகிநின்றானை வழுத்தல் செய்வாம் 

ஈரங்கொல்லி - வண்ணான் . 
சீராருந்திரிசிராமலையின் வளர்ந்தெக்காலுஞ்சிறப்பினோங்கு 
மேராருங்கலைக்கடன்முற்றுண்டாங்குகின்றெழீ இயென்வி வேக 
வாராருந்தடநிரம்பமானப்பறம்பினினியதமிழ்மாரி பெய்த 
பேராருமீனாட்சிசுந்தர தேசிகமுகிலைப்பேணிவாழ்வாம் .. ( கங . ) 

பறம்பு - மலை . 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
சிவபரஞ்சுடரினிணையடி மலரைத்திரிகரணத்தினும் வழாது 
பவமறத்தினமும் வழிபடுகுணாளன்பகர் திரிசிரபுரத்தலைவன் 
சிவமுறுதென்சொலைந்திலக்கணத்திற்றெளிவுறச்சிறியனேற்கருளு 
நவமுறுபுகழ்மீனாட்சிசுந்தரவேணாண்மலரடிமுடிபுனைவாம் . 

திரிகரணம் - மனம் வாக்கு காயம் , 
மறைமுழுதுணர்ந்த வியாதமா முனிவன்மைந்தனாஞ்சுகப்பெயர்மு 
னிவன் , கறைதபுசெங்கோற்பரிட்சித்துமன்னன்களிப் பொடுகேட்டிட 
ப்புகன்ற, நிறைபுகழ்ப்பாகவதத்திலோர்கதையாய் நிலவிய குசேலன்மா 
க்கதையைத் , துறைகெழுசெஞ்சொற்றீந்தமிழ்ப்பாவாற் சொற்றிடலு 
ற்றனென் மன்னோ. 

(கரு ) 
தபூதல் - கெடுதல் , கறை - குற்றம்... 


(கச ) 


குசேலோபாக்கியா நம் . 


கனை கடன் முகிலைப்பார்த்தெனீருவரைக்கழிப்பி மன்னுயிர்க்கெலா 
மினிதாப் , புனையெனக்கேளாதெனினுமம் முகிலே புரியுமென் செய்யுளி 
ன்புகரை , 

நினைவருமுழு நூலுணர்ந்தவரகற்றி நீடுலகினுக்கினிதாக்க , 
வனையரையான் கேளா திருந்திடினுமது புரிந்திடலவர்க்கியல்பே . ( கசு ) 

கனைத்தல் - ஒலித்தல் , புகர் - குற்றம் . 

சிறப்புப்பாயிரம் . 


ப 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
மாமேவுமணிமார்பன்மலரடி கண்மருவுதிருமனத்தினோன் பொற் 
கோமேவு பொழிற்றிருவூதியதிசீர்க்கருணீகர்குலவிசேடன் 
பாமேவு பெருஞ்சீர்த்திமிகுநாராயண வள்ளல்பயந்தமைந்தர் 
தேபேவுமலர் மாலைக்கோவிந்தமுகில்சீதிவாசச்செம்மல் ( கஎ ) 

பயத்தல் - பெறுதல் . 
இருவருநற்குசேலமுனி சரித்திரத்தையுலகுள்ளோரின்பமெய்த , 
வொருவருமின் சுவைத்தமிழிற்பாடியருளுகவெனவுள்ளுவந்து கேட்பப் 
பொருவருசெஞ்சொற்சுவையும் பொருட்சுவையுமணிநலமும் பொலிய 
வார்த்தி , மருவருகாப்பியவுறுப்பும் வயங்கவுறு மீரைந்து வழுவும்வீட்டி . 

ஆர்த்தி - விருப்பம் , உறுப்பு - அவயவம் . 
இனிதமிர்தசுவையினுமிக்கஃதிதனின் சுவையதெனவியற்றினானா 
ற் , மனிதநிரைதவழ்மனைவல்லூர் வீராச்சாமியண்ணறந்தமைந்தன் , க 

கனி 
தருமநல்லொழுக்கங்குணமனைத்துமோருருக்கொள்காட்சி போல்வான் 
புனிதமிகுகலையுணர்ச்சித்தேவராசக்குரிசில் புலவரேறே . ( கசு ) 

தனிதம் - முழக்கம் . 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
ஏராருஞ்சகாத்தமாயிரத்தெழுநூற்றெழு பத்திரண்டினிகழ் சௌ 
மிய நல்லாண்டுத்தனுத்திங்கள் , வாராருமிருபத்துநான்காநாள் பரிதிவார 
மொன்பான் விதி சோதிசிங்கவிலக்கினத்திற் , பேராருங்குசேலமுனிதன 
துசரித்திரத்தைப் பெட்பினினிதருந்தமிழினியல்செறியப் பாடித் ,தாரா 
ரும்புயத்தேவராசவள்ளலான்றோர் , தழைந்துவகைபூப்பவரங்கேற்றின 
வண்மகிழ்ந்தே . 

( 20 ) 
தனுத்திங்கள் - மார்கழிமாதம் . 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
சீர்வளர்குசேலோபாக்கியானத்தைச்செந்தமிழ்ப்பாவினிற்செய்கென் 
முர்வளர் திருவூர்ச்சீநிவாசேந்திரனார்வமிக்கூர் தரப்பு கலக் 


பாயி பார் .. 


வனே . 


கார்வளர்வல்லூர்த்தேவராசப்பேர்க்கவிச்சக்கவர்த்திரெய்களித்தா 
னேர்வளரியன் முற்றுணர்ந்த நற்புலவரின் புளங்கொண்டிடயாதோ . 

ஆர்வம் - ஆசை . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
தாமநறுமுளரிதுயல்வருதடந்கோளெழில்வீராச்சாமியீன்ற 
காமரு சீர்த்தேவராசப் பெரியோன் பாகலைதேர்கவிஞருள்ள 
மேமமுறக்குசேலசரி தம்பகருநற்றிறன் முனெண்ணியன்றே 
வாமனன்றிண்டோள் க்குபந்தாவவுடல் பூரித்தான்வையத்தீரே . (உஉ ) 

ககுபம் - திசை . 
எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் , 
அருமறைநான்குமன்புடனேத்தவரவணை தனில்விழிவளர்வோன் , 
றிருவருள் பெற்றகு சேலமாமுனிதன் சீர்வளர்சரிதநன்குரைத்தான் பெ 
ருவளமோங்குந் தொண்டைான் னாட்டிப்பிறங்கும்வல் லூரினில்வாழ் 
வோன் , பருவளர்மாலைத்தேவராசேந்திரன் வயங்குபல்கலையணர்ந்த 

( உ x ) 
விழிவளர்தல் - நித்திரை செய்தல் . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பார்புகழுங்கு சேலமுனிசரிதமதைத் தமிழ்ப்பாவிற்பகர்ந்தான்றாய் 
நீர் தவழுநெடுஞ்சடிலச்சிவபிரான்பதயுகளநிலவுநெஞ்சன் 
கார்பொலியுஞ்சோலை புடையுடுத்தொளிர்வல்லூராளி கவிஞர் போற்றுஞ் 
சீர்திகழுங்கருணீகர்குலத்துதித்ததேவராசேந்திரன்மன்னோ. ( உச ) 

யுகளம் - இரண்டு 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
சந்ததமுற்றவிருந்தினையோம் புந்தக்க வேங்கடகிருட்டினப்பேர்க் 
கந்தவேள் பின்வந்துதித்தவன்றிருவூர்க்காவலன் முட்பொதியசுந்தாட் 
கந்தநற்கமலபாலை சூழ் தோளான்கலையுணர்சீநிவாசப்பே 
ரிந்திரன் வேண்டவெழிற்றிருமார்பனிணையடிப் பூசனையியற்றி . (உரு ) 

சந்ததம் - சதாகாலம் . 
இல்லறத்திருந்தும் புளிம்பழமேய்ப்பவியைந்தவுட்டுறவடைகுசேல 
னல்லதீஞ்சரித்தநாவலருள்ளநனிமகிழ்தரத்தமிழ்ப்பாவாற் 
பல்லவச்சோலை சூழ்வல்லூராளிபகரருந்தேவ ராசப்பேர் 
வல்லவன் புரிந்ததிறத்தையிற்றென்னவகுப்பவருலகினிலெவரே (உசு ) 
ஏய்த்தல் - நிகர்த்தல் , உட்டுறவு - மனத்துறவு . 

பாயிர முற்றிற்று . 
தசேலமுனிவர் திருவடிகளே சாணம் . 


ஸ்ரீராமஜயம் . 


முதல 1 வது 


குசேலர்மேல் கடலடைந்த 

அத்தியாயம் . 


00000 


( உ ) 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
உலகெலாம் புகழநாளுமுயர் மதிகுலத்திற்றோன்றி 
யாகில்பல்லுயிருமின்பமடையவொண்குடைநிழற்றி 
யிலகுசெங்கோல்கைக்கொண்டவெழிற்பரிட்சித்துவேந்தே 
நலமுறிக்கதைகேளென்று நற்றவச்சுகன் சொல்வானால் . 

மதிகுலம் - சந்திரகுலம் . 
குத்தரங்குடி கொண்டாங்குக்கொழும்பொன்மாளிகைகளோங்கிச் 
சுத்தரங்களவிலார்கடொகுப்புறவின்பநல்கி 
யித்தரங்கஞ்சூழ்பூமிக்கெழின்முகமாகியென்று 
முத்தரமதுரையென்னுமொருநகர்விளங்காநிற்கும் ... 

குத்தரம் - மலை , தரங்கம் - கடல் , 
அந்நெடுநகரின்பாங்கரந்தலாரூடிநீத்த 
தந்நெடுமணிக்கலங்கட்ட மறு குற்று முற்றத் 
துன்னியவிருளைமேயத்துறக்கமென்றமரர்நாளு 
மன்னியவிமைக்குஞ்சீர்த்திமாநகரவந்தியுண்டால் . 

( ங ) 
பாக்கர் - பக்கம் , கலங்கள் - ஆபரணங்கள் , மறுகு - தெரு . 
செந்தமிழ்பழுத்தநாவிற்றீஞ்சுவைப்புலவரானு 
மந்தமில்சேடனானுமறை தரமுடியாச்சீரச் 
சுந்தரநகர்வளப்பஞ்சொல்வெனக்கடங்காவேனுஞ் 
சிந்தையிற்களிப்புத்தூண்டச்சிறி தணிந்துரைப்பல்கேண்மோ . ( ச ) 

அணிந்துரைத்தல் - அலங்கரித்துச்சொல்வான் . 
றை துறைதோறுஞ்சங்கஞ்சூன் முதிர்ந்துயிர்த்த முத்த 
மறைபுனல்வாரியெக்கராக்கிடவரப்பிலேற்றித் 
தறைசமஞ்செய்துவித்தித்தண்புனன்பமள்ளர்பாய்ச்சக் 
கறையடிமாய்க்குஞ்செந்நெற்கதிர்க்கிலைச்செறுக்கள் சூழும் . ( 3 ) 

எக்கர் - மேடு, கறையடி - யானை . 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் . 


( 
அ 
) 


கலிநிலைத்துறை, 
வாவிமல்கியவனசமாமலர்பொழிதேனும் 
காவின்மல்கியகரிசறுமலர்கொழிமதுவும் 
பூவின்மல்கியநதியெனப்புரண்டுமாலென்னத் 
தாவிவானளாஞ்சாற்றருநெல்வயல்வளர்க்கும் , ( சு ) 

கரிசு - குற்றம் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
செம்பொனால் வெண்பொனால் விற்செறிபலமணிகளாற் செய் 
தம்பொன்மாநகரத்துள்ளாலமைத்தனர்வேண்டார 

பாரற்றா 
னம்புநாம் புறத்தேநிற்றனன்றெனக்கொண்டாற் போலும் 
பம்புவார்கதலிகந்திபைங்கழைபொலியுங்காட்சி . ( 51 ) 

வெண்பொன் - வெள்ளி , சந்தி - கமுகு , கழை - கரும்பு. 
நெய்க்கருங்கூந்தன்மின்னார் நீர் குடைந்தகற்று நான 
மெய்க்கவின்மறைத்தசாந்தம் விண்ணுலாநதியநாறச் 
செய்க்கருங்குவளைமேய்ந்ததிண்மருப்பொருமையாய 
வைக்கழுக்கடையேபோன்மேல்வாளை பாய்வா விடால் கும் . அ 
நானம் - கஸ்தூரி, கழுக்கடை - ஈட்டி , 

கலிநிலைத்துறை 
புள்ளவாமலர்க்கணையினானன்ன பொற்பினரு 
மெள்ளரும்பு கழிரதியையேய்க்குமாதர்களு 
முள்ளமிக்குலந் துடங்குகைகோத்தனர் சென்று 
வெள்ளநீர் துளைந்தாடு றூஉமெழில்வளமேவும் . 

பொற்பு - அழகு . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
மேதினி முளைத்தவாற்றால் விண்ணவர்த்தெறுபாக்குற்றங் 
கோதுவிற்பத்திரங்கொண்டுறுதளிராற்சி வந்து 
தாதிவர் தண்பூங்கற்பத்தருக்குலம் விதிர்விதிர்ப்பத் 
தீதறுசுவர்க்க நாட்டைத்தினமுஞ்சென்றுரிஞ்சுஞ்சோலை ( 

விதிர் விதிர்த்தல் - நடுநடுங்கல் . 
பொங்குபல்லவப்பூஞ்சோலைபுதுமதுக்கனிகள் காய்க 
டெங்கிளநீர்கண்மற்றுந்தேவருமரம்பைமாரு 
மங்கிருந்தயிலநாளுமளித்திடுநல்லூழுற்றோ 
ரெங்கிருப்பினுந்தாம் வேட்டயாவையுந் துய்ப்பரன்றே . ( கக ) 

பல்லவம் - தளிர் , அயிலல் - உண்டல் . 


( 
கூ 
) 


( 
40 
) 


அ 


குசேலோபாக்கியா தம் . 


கலிநிலைத்துறை . 
வண்டர்பாண்செயமதுமலரசும்புபூம்பொழிலில் 
வண்டலாட்டயர்பகளிர்தம்வளம் பொதிகிளவி 
வண்டளிர்ச்சினைமாங்குயில் பயிலுறுமயிலவ் 
வண்டலர்ந்தகையாருருச்சாயலை வெளவும் . 

( கட ) 
கிளவி - சொல் . 

கலிவிருத்தம் . 
மஞ்சினமென மடபாதரோதிகண் 
டஞ்சின்நம்பிலகங்களிகொண்டாடுவ 
விஞ்சிருட்பூம்பொழின்மேவுகோகில 
பஞ்சிவாய் திறந்திடாதழுங்கிச்சாம்புமால் . ( க . ) 

ஓதி - கடந்தல் , கோகிலம் - குயில் . 
ஏவலாமிருவிழியியத்தின் மென்னடைப் 
பூவலர்கருங்குழற்பொன்னனார்பயில் 
பாவுளர்வண்டினம்பருகத்தேன் பொழி 
காவுசூழ்வனப்பினைக்கணிக்கலாகுமோ 

( கச ) 
இபம் - யானை , வனப்பு - அழகு 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
வெண்மணி கொழிக்குங்கடனெடுநகர் மேல் வெகுண்டு முற்றியதென 
வொளிருந் , தண்மதுப்பிலிற்றுந்தா மரையாதிததைந்ததாழ் கிடங்குமற் 
றதனை , யண்மையினகர்கண்டஞ்சியுட்செல்லா தாற்றிய பெருந்தடைகடு 
க்க , வொண்மயிலாதியவனர் செய்பொறிகளுறுபெருமதிலுஞ்சூழ்ந்தன 
வால் , 

(கரு ) 
வெண்மணி - முத்து , பிலிற்றல் - சிந்துதல் . 
ததைதல் - நெருங்குதல் , கடுத்தல் - நிகர்த்தல் , பொறிகள் - யந்திரங்கள் . 

கலிநிலைத்துறை . 
மாதர்பண்பயின்றாடுறாஉமணியரங்கவண 
காதளாவிய குழையினார்கண்வலை கடந்த 
மாதவத்தினார்மன் னுறுமடங்களுமவண 
வோ ததிருகோ துறு சாலையும் வண . 
அரங்கு - நாடகசாலை , 

கலிவிருத்தம் . 
வண்டிமிர் குழலினார்வதனப்பேரெழிற் 
கெண்டகுமுழுமதியெதிரத்றேகுதல் 
கண்டுமை தீட்டறிகுறியைக் காசினி 
மண்டியகளங்கெனமடங்கியோதுமால் . 


( 
கச 
) 


( கஎ ) 


குசேலர்மேல் கடலடைந்தவத்தியாயம் . 


ஒழுங்குறு சுடர்களையுற்றுவிக்குற 
விழுங்குறுப்பாப்பினம்விட்டொளித்திடல் 
செழுங்கதிர்மாடமேற்சென்றுலாமயி 
லழுங்கிய சாயலார்க்கஞ்சிப்போலுமால் . 

(கஅ ) 
கிஞ்சுகமந்நலார்கிளக்குந்தேமொழிக் 
கஞ்சிடாதெதிர்த்தலினவற்றைநாடொறும் 
வெஞ்சிறையிட்டெனவிளங்குபன்மணிப் 
பஞ்சரத்திருவினார்பாவையன்னவர் . 

( ககூ ) 
கிஞ்சுகம் - கிளி , 
வெஞ்சிறைப்பட்டவர் தமக்குவேண்டிய 
வஞ்சுவையுணாவறவரசளித்தல் போல் 
வஞ்சியரச்சுவாகதங்கள் வாய்மடுத் 
துஞ்சிடக்கனி முதலுணாக்கணல் குவார் . 

( 20 ) 
சுவாகதம் - கிளி . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
சிறைப்படுதம்மைநீத்தல் செய்தனல்லறனாமென்னாக் 
கறைதபுமொழியின் வேண்டல்கடுப்பப்பைஞ்சிறையகிள்ளை 
நிறைமலர்க்குழலாருள்ள நெகிழ்தரவினிய தீஞ்சொ 
லறைதருமவருநீக்கியங்கையினேந்துவாரே. 

( உக ) 
கலிநிலைத்துறை . 
விண்டேவரிமைத்திலர்நோக்கவிளங்குபொற்பிற் 
பண்டங்கணிவந்துயர்பற்பலவாவணத்தின் 
றண்டாதபெரும்புகழிற்றெனச்சாற்றவல்லோ 
ரொண்டா ரணியிலிலையென்னிலுரைப்பதென்னே . (22 ) 

கடைவீதி . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
துறவறத்தடைந்தோரில்லந்துறந்தமைக்கிரங்கவில்லத் 
துறவிருக்கின்ற மாந்தருள்ளனவெல்லாமீந்து 
பிறர்நகை பொறாமலந்தப்பெருந்துறவடையப்போகந் 
திறமுறவிற்குமின்னார்செறிதருந்தெருக்கள்பல்ல . ( 2n ) 
வருவிருந்தெதிர்கொண்டேற்றுமலர்முகமினிது காட்டி 
யருமைசான்முகமன்கூறியறுசுவையுணாகன்கூட்டித் 

2 


- 


ஆவணம் 


க 0 


குசேலோபாக்கியா நம் . 


திருமலிகவிமுனோர்க்குச்செம்பொன் முன்னான நல்கிப் 
பெருமைசான்றொழுகும் பின்னோர் பெருகிவாழ்தெருக்கள் பல்ல . 

பின்னோர் - சூத்திரர் . 
அன்னியர்பொருளுந் தத்தமரும்பொருளென்னவுள்ளத் 
துன்னியொன்றனந்தமாகவுஞற்றும் வல்லபத்தாற்கண்ட 
வென்னருமிறும்பூதெய்துமெழின்மிகும்வணிகரென்று 
மன்னிவாழ்வெய்துமிக்க மறுகுகள் பலவயங்கும் . (உரு ) 
தேசினிற்சிறந்தோர் செல்வத்திறத்தினிலுயர்ந்தோராற்றும் 
பூசலில் வென்றி கொள்ளும் போர்ப்புலியன்னார் தூய 
வாசமார்மாலைமார்பர்மழையெனவிரவலாளர்க் 
காசறு தான மீயுமரசர்வாழ் மறுகுமோர்பால் . 

( உசு ) 
மறுவறுமுத்தீயென்றும் வளர்ப்பவரைந்தென்றோதுந் 
தெறுபுலனவித்தமேலோர் செய்யமாறனாது செங்கேழ் 
நறுமலருந்திபூத்தநாதனேயனைய தூய 
ரறுதொழிலாளர்வீதியவண்பவையங்குமன்னோ. ( 2 எ ) 

முத்தீ - ஆகவதியம் , தக்ஷிணாக்கிரி , காருகபத்தியம் . 
தேரொலிபுழைக்கையாக்கள் சீறிசைபரிமாவோதை 
வாரியைகழற்கால்வீரர்மணிப்புயந் தட்டுமார்ப்பு 
நாரியர்சிலம்பின்கம்பைதாப்பியாமாவட்மின்ன 
சேரவொன்றாகியேழுதிாைகள்வாயடக்குமன்றே . (24 ) 
புழைக்கை மாக்கள் 

யானை கள் . 

கலிநிலைத்துறை . 
அளகைவேந்தனையனந்தனைா தனனையரிய 
பளகில் செல்வத்தாற்குறைவறுகல்வியாற்பகர 
வளவின் மேனியின் வனப்பினால் வென்றமற்றவர் தந் 
தளர்வில்சீர்த்தியைச்சாற்றிடவல்லனல்லேனே . ( உக ) 

வனப்பு - அழகு . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
வெள்ளிய கோட்டுவேழவென்றிவன்றிருகுகோட்டுத் 
துள்ளியதகரின் வென்றி துணர்க்கவிர்ச்சூட்டுமுட்காற் 
புள்ளிய சேவல்வென்றி புகரிலாக்குறும்பூழ் வென்றி 
யுள்ளியபிறவுநாளுமுலப்பறுவீரர்கொள்வார் . 

( x0 ) 
வேழம் - யானை , தகர் - ஆடு , சூட்டு -உச்சிக்கொண்டை , குறும்பூழ் - காடை , 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் . 


கக 


கொச்சகக்கலிப்பா , 
தோடலர்நந்தனவனங்கடுறைமலர்பன் மலர்வாவி 
நீடொளியகோபுரங்கணெடுமதிற்பொன்மாளிகைக் 
ணாடவர்கடுதிமுழக்க நாடொறுமின்னியமுழக்க 
மாடலொடுபாடலறாவாலயங்கள்பலவாங்கண் . 

( க.க ) 
கலிநிலைத்துறை . 
தரங்கவாரிதிதயில்பரந்தாமனை மாந்த 
சிரங்கும் வெண்டிரைவாவியின் மூழ்கிருந்தனத்திற் 

ரங்கவார் சினை மல்கிய கொழுமலர்நாளுங் 
கரங்கொடன்புடனருச்சிப்பர்காலங்கடோறும் . ( .2 . ) 

தாத்திரி - உலாம் . 

கொச்சகக்கலிப்பா. 
இன்னவளம் படைத்தெவருமிறும்பூதுகொண்டடையப் 
பன்னரியவுத்தமத்திற்பயிலுநால்வகைக் குடியுந் 
துன்னுபுறக்குடி மூன்றுந்தொக்குறையவிளங்கிடுமப் 
பொன்னகருக்கணித்நாகப்பொலிபெருங்கா டொன்றுள கால் . 
டந்தாரங்கச்சோலம்வாகைசேவெட்பாலை 
சந்தார் பிடாவகுளஞ்சண்பகங்கூவிளநாக 
நந்தாதவேங்கைஞெமைகமைவ ருக்கைமுருக்ககில்யா 
சிந்தாதவழைபுன்னைசிந்துவாரஞ்செருந்தி 

( ஙச ) 
சிந்துரமாமராவாக செங்கடம் பேழிலைப்பாலை 
குந்தமாதளை ஞாழல் குங்கும் முந்திரிகையா 
கந்திகளாவிளாதென்னைகடுக்கை தேந்கோமைமுத 
லந்தில்பலசெழுந்தருக்களடர்ந்தொளிருமல்வனமே 
மலரினிழிகொழுந்தேனும் வைத்தவிறாற்செழுந் தேனு 
மலகில் பலகனித்தேனுமறைக லுழிப்பெரும்புனலு 
முலவையிரண்டுடையகளிற்றாறியமும்மதப்புனலுஞ் 
சலசலவென்றோட்டெடுத்துத்தடங்கடலேமெனப்பெருகும் . 

இறால் - தேன் கூடு, கலுழி - கான்யாறு , உலவை - கொம்பு . 
விளங்கனியுமாங்கனியுமிளிர்பாகற் செழுங்கள் 

கனியுங் 
களங்கனியும் விளங்கருணக்கனியுநரந்தக்கனியும் 
வளங்கனியுமிவைமுதலவானோரும்வாயூறி 
யுளங்கனியும்வ 50 சுபழுத்தவொண்சினையதருக்களெல்லாம் . 

அருணக்கனி - எலுமிச்சம்பழம், 


குசேலோபாக்கியா நம் . 


ச 


சந்தநறுமலர்ச்சேக்கைச்ச துமுகனாருகுநாளு 
மிந்தவனக்கழிவின்றென்றியாவருநன்கெடுத்துரைப்பக் 
கந்தமலர் தளிர் துறுமிக்காய்கனிபிஞ்சுகடூங்க 
மந்திகளுமறியாத மரங்கள்பலவோங்கியவால் . 

(ங அ ) 
கலிவிருத்தம் . 
இறவுபாய்கடலே றுவர் நீங்குற 
நறவுபாயுநறுமலர்க்கொம்பர் விண் 
ணுறவு கொண்டிடவுற்றவக்கானிடைக் 
குறவரும்மருள் குன்றமொன்றுண்டரோ. ( கூசு ) 
மஞ்சுலாவுமம்மாமலைச்சாரலில் 
விஞ்சுவிற்றொழின் மேவிய வேட்டுவர் 
தஞ்சிறாருந்தரக்கின்பறழ்களுங் 
குஞ்சரக்குழக்கன்றுங்குழுமுமால் . 

( 10 ) 
சரக்கு - புலி , பறழ் - குட்டி . 
உன்னுநற்கனிகந்தவணாவுண்டும் 
பன்னுதோலுடுத்தும்படருங்குழ 
றுன்னுமாறு தொடர்தரக்கட்டியு 
மன்னுவேடருமா தவர்போல்வரால் , 

(சக ) 
சிங்கம்யானைவெஞ்சீற்றப்புலியுழை 
மங்கருந்திறன் மன்னுகுடாவடி 
துங்கயாளிதுறுமியெழுப்புறும் 
பொங்குபோதைபுவனம் பொதியுயால் , (ச 2 ) 

குடாவடி - கரடி . 
வாரணத்தின் மருப்பு: குமுத்தமுங் 
காருலாவுங்கழையுகுமுத்தமுஞ் 
சீரளாவித்திகழ்கதிர்வார் கடற் 
பாரெலாமிருளோப்பிப்பரக்குமே . 

( சக ) 
மருப்பு - கொம்பு , கழை - மூங்கில் . 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பருமணிச்சுடிகைப்பஃறலையரவம்படரொளிமேருவைப்பொதிந்தாங் 
கிருளறவிமைக்குங்கதிரொளிசமழ்ப்பவெறிகதிர்மணிபலவேந்தி 
மருவுவெள்ளருவிபொதிதரவான்றோய்மால்வரைசெறியமிக்குயர்ந்த 
பெருவனாமுடியிலுள்ள தொன்றளவாப்பெருந்தவமுனிவர்தஞ்சேரி . 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் 


கண் 


அருமறை முழக்கும் வினைதயும் யாக வழற்கணன் மந்திரமுழக்கும் 
பெருமைசால்சுரரைக்கூயவியளிக்கும் பெருமுழக்கமுமவரேற்குஞ் 
செருமலி முழக்குமுண்டபினாசி செப்பிடு முழக்கமுமொன்றிக் 
கருநிறக்கரைகொன்றிரங்கெறிதரங்கக்கடன் முழக்கெழாவகையடக்கு 
தருப்பைகொய்குநருஞ்சமிதைதேடுகருந்தழைந்தமாவிலைபறிக்குநரு 
விருப்பொடு நல்லானைந்து கூட்டுநரும்வியன் பவித்திரமுடிகுநரு [ ம் 
மருப்புமென் மலர் நந்தனவனந் தன்னையடைந்தெடுக்குநரு நூலாய்ந்த 
திருப்பொலிபெரியோர்க்குபசரிக்குநருஞ்செறிதரவிளங்குமச்சேரி . 

ஆனைந்து -பஞ்சகவ்வியம் , அவை கோமயம் , கோமூத்திரம் , பால் , தயிர் , 
நெய் என்பன . 

சரிபையரொருபாற்கிரியையரொருபாற்ரார்ந்தயோகத்தின ரொ 
ருபாற் , பெரியஞானத்தினிற்பவரொருபாற்பெட்பொடு போதிப்பா 
ரொருபால் , விரிதருமோத்துக்கற்பவரொருபான் மெய்ப்பொருள் பொ 
ய்ப்பொருளிரண்டுந் , தெரிதரவிசாரஞ்செய்பவரொருபாற்றிகழ்தரப் 
பொலியுமச்சேரி . 

( சஎ ) 
ஒத்து - வேதம் . 
ஆங்கதிற்கு சேலப்பெயரினோன் முனிவரருங்குலத்தினியபாற் கட 
லிற் , பாங்குறு ப திபோற்றோன்றினோன்வண்டர்பாண்செயமணநறாக் 
கொழிக்கும் , பூங்கமலத்தில் வாழ்பொறியிலகும் பொருப்பனநிறத்துமா 
ல்பதத்தைத் தாங்குறு முளத்தன்பொறிகடீச்செயலிற்சார்வுறாதடக்கு 
றுமேலோன் . 

( அ ) 
பொறி - திருமகள் . 
தன்னுயிர்போலமன்னுயிர்புரத்தல்சான்றவர்க்குறுதியென்றென்று 
மன்னியமறை நூன்மொழிந்திடுமதுமன்வாய்பையேயென்றுணர்ந்தவ 
துன்னியவுலகிலிருதிணையுயிருந் தூங்கிய மகிழ்ச்சிமீக்கூர ( னாய்த் 
நன்மையேபுரிவான்றன்னமுமுளத்தினாடிடான்றீமை செய்தலையே . 

புரத்தல் - கரத்தல் , இருதிணையுயிர் - உயர் திணையுயிர், அஃறணையுயிர் . 
தன்னம் - அற்பம் . 

அடக்கமும் பொறையுங்கருணையுநண்பு மழுக்கறுத்திலாமை 
ன்றும் , விடற்கருந்தவத்தோடொருங்குறவளர்ப்போன் வெகுளியுங்கா 
மமுமயக்குங் , கடக்கருந்தீமைநாடொறும்விளைக்குங்கயவர்கடொடர்ச் 
சியுந்தன்னைத் , தொடற்கரி தாகவடியறக்சாய்ந்தோன் றாயர்க்குந் தூய 
வன்மாதோ, 

( ரு ) 


மையுமெ 


குசேலோபாக்கியாநம் . 
படியிலா மறை நூன் முற்றுணர்ந்தடுத்தோர்பக்குவத்திறன்மதித்தறியா 
வொடிவறுசரியையாதியா நான் குமுற்றுறப்பயிற்றுசாந்தீப 
னடி மலரடையாவிருக்கு முன் மூன்றுமையமுன்மூன்றும் விட்டோடக் 
கடிகெழுகாயாம்பூங்கதிர்மேனிக்கண்ணனோடமர்ந்துகற்றனனே . 

இருக்குமுன்மூன்று - இருக்கு வேதம் யசுர்வேதம் , சாமவேதம் என் 
பன , ஐயமுன் மூன்று - ஐயம் , திரிபு , அறியாமை என்பன . 

கொழுந்துவிட்டெரியும்பசித்தழல்வித்துக்கோதில் வைராக்கியமிக்கு 
ற் , மழுந்துபட்டிடாதசாந்திராயணமுளைப்பருஞ்செயற்கருவிரத , மெ 
ழுந்துவிட்டொளிரப்பற்பகலாற்றியென்பொடுநரம்புகடோன்றிச் , செ 
ழுந்தசைவற்றியிளைத்தயாக்கையனாய்த்திகழ்ந்தனன்சீர்த்தியந்தணனே 

சாந்திராயணம் பௌரணை தொடங்கி அமாவாசை வரைக்கும் ஒவ் 
வொரு பிடியன்னம் குறைத்தும் , அமாவாசை தொடங்கி ஒவ்வொரு பிடிய 
ன்னம் அதிகமாகப்புசித்தும் அதுஷ்டிக்கும் ஓர் விசேஷவிரதம் . 
கதிரவனுதயகிரிமிசைவருமுன்கள்னலைந்தெனத்துயிலொழிந்து 
விதிவழிமலநீர்விடுத்தொளிர்கரகமென்புனலாற்சுத்தியமைத்து 
மதிசெய்பற்கறை தீர்த்தறலினுணானம் வயங்குறர்செய்து நற்சந்தி ( ன் . 
யதிகமாஞ்செபம்வந்தனை முதனியதியறாதியற்றிடுந்தொழிலமைந்தோ 

அறல் - நீர் . 
ஒன்றுமெய்வாய்கண்ணாசிகாதென்னவுரைத்திடும் பொறிவழியூறு , து 
ன்றியசுவையொள்ளொளிமணஞ்சத்தஞ்சொல்லுமிவ் வைம் புலனென் 
று ,மொன்றுபட்டுள்ளக்குறிப்பறிந்தொழுகவொருக்கிய தவவலியினனா 
ய் , நின் அளானிவனைப்புகழ்தராரெவரேநீடியபவத்தொடக்க றுப்பார் . 

ஒளவியமவித்தபெருந்தவத்தினர்களகம் புறமெனும்பகுப்பிறந்து , மு 
வ்வுலகமுந்தம்மிடாதாவசிப்பரெனமறைபொழிவதற்கிசையச் , செவ் 
வியமனந்தன் வீடுகாடென்னத்தெரிந்து . பகுப்பிலான்சினந்த , தெவ் 
வுடல்பனிப்பவெள்ளொளிநெடுவேல்செறி நடற்றகற்றுபுவிதிர்ப்போய். 

உறை . 
மெத்தியபற்பல்கிழி துணியியைத்து மெல்லிழைச்சாட்டினாற்பொ 
ல்லம் , பொத்தியசிதரேநல்லுடையாகப்புனைந் தகாரணத்தினாற்கடல்சூ 
ழெத்திசையவருங்குசேலனென்றொரு பேரிட்டழைப்பர்கண்மதக்கலு 
ழி , தததியகரடத்தறுகண்மால்யானைத்தரியலர் கூற்றெனப்பொலிவோய் 

குசேலன் - சிதைந்த ஆடையை யுடையவன் . 
பாற்கடல் கடந்தமனத்தனாய்வேதவரம்புக்கண்டிலங்குமிக்குசேலன் , பா 
நகடன்மிசையோர்கார்க்கடல்போலப்பையரவணைமிசைத் துயில்வோ 


தடறு 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் . 


ன் , சேற்கருநெடுங்கட்டி.ருமகள்வருடச்சிவந்துகாட்டிடுமரைமலர்த்தா , 
ளேற்குமென்றுள்ளத்திருவியெந்நாளுமியற்றரும்பூசனையியற்றும் . 

மரைமலர் - தாமரைமலர் . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
திறலியை தவத்திவ்வாறு திகழ்ந்திடுங்குசேலனென்பா 
னுறலியையக்தவத்திற்கு கவிசெய்பாக்குநாளு 
மறலியைக துப்பினாளோரணங்கினைவதுவை செய்தான் 
மறலியமன்னர் சென்னிமணிமுடியிடறுந்தாளோய் . 

அறல் - கருமணல் , நதுப்பு - கூந்தல் . 
மணமகனுடம்புபோற்றவல்லவண்மனைவியேயென் 
றுணர்வினார் மொழியுமாற்றமுவள்செயனோக்கிப்போலுந் 
தணவறுமன்புஞ்சாந்தத்தன்மையுநன்மையான 
குணமுமோருருவங்கொண்டோர் குடிப்பிறந்தனைய நீராள் . ( ருகூ) 
மாசிலாக்குலத்துவந்தாள் வருவிருந்துவப்பவூட்டு 
நேசமிக்குடையாள் கொண்கனினைப்பறிந்தொழுகுநீரா 
டேசுறுவாய்மையுள்ளாள் சினந்திடலென்றுமில்லாள் 
பேசுதிண்கற்புவாய்த்நாள்பெற்றதேகொண்டுவப்பாள் . ( * 0 ) 
அருண்மகப்பெறுகிலாருக்கணைக திநாத்தியென்று 
தெருண்மறைசெப்பலானுஞ்சிறந்ததன்குல நீடித்துப் 
பொருண்முயங்கிடுமாறெண்ணும்பந்தியனாதலானு 
மிருண்மருள் குழலன்னாளோடிருந்தவக்குசேலன் சேர்ந்தான் . 
சேர்தலுநரம்புபைத்துச் சேல்விழிகுழிந்து காட்ட 
வார்முகங்கிழிக்குங்கொங்கைமருவுபால் சுரந்து காட்டச் 
சார்தருவயாவு நீடித்தணப்பில்பல் சுவை நாக்காட்ட 
நேரிழைகருப்பம் வாய்ந்துநிரம்புநாண்மைந்தனீன்றாள் ( • உ ) 

வயாவு - கருப்பவேதனை . 
பின்புசின்னாள்கள் செல்லப்பெய்வளை மக்கட்பேற்றி 
னன்புறுமார்வ மீட்டு மாடரத்தன் முயற்சியாலே 
கொன்பெறுகணவற்கூடிக்கூடிநன்குயிர்த்துயிர்த்திட் 
டின்புறப்பெற்று நின்றாளிருபத்தேழ்மைந்தர்சேர . 
மலையிட்ட செல்வத்தார்கண்மகிழவோர் மகவுந்தாரா 
னலையிட்ட முட்டாட்செய்யவம்புயத்துறைவோனோரேழ் 


ஈ 


( சுகூ ) 


கசு 


குசேலோபாக்கியா நம் 


தலையிட்டவிருபான்மைந்தர்த்தந்தனன் பெருமையன்றோ 
சிலையிட்டதழும்புவாய்ந்ததெரியலந்தடந்தோள் வேந்தே . (கச) 
தனகுலவிருத்திக்காகத்தன்மனையெண்ணம் வாய்ப்ப 
நன்குலமறையோன்கூடிநலங்கொளிம்மைந்தர்ப்பெற்றான் 
புன்புலத்தவர்கள் காமவிச்சையாற்புணர்ந்து பெற்றா 
னென்பரானிற்கவன்னாற்கியைமிடிவெளிக்கொண்டன்றே . ( காரு ) 
பல்லெலாந்தெரியக்காட்டிப்பருவரன்முகத்திற்கூட்டிச் 
சொல்லெலாஞ்சொல்லிநாட்டித்துணைக்கரம் விரித்து நீட்டி 
மல்லெலாமகலவோட்டி மானமென்பதனை வீட்டி 
யில்லெலாமிரத்தலந்தோவிழிவிழிவெந்தஞான்றும் . ( சுசு ) 
இருநிலத்தியாவர்கண்ணுமேற்பதையிகழ்ச்சியென்ன 
வொருவியவுளத்தான் காட்டிலுதிர்ந்துகொள்வாருமின்றி 
யருகிய நீவாரப்புற்றானியமாராய்ந்தாராய்ந் 
துருவவொண்ணகத்தாற்கிள்ளியெடுத்துடன் சேரக்கொண்டு . 
வந்து தன்மனைகைந்நீட்டவாங்கிமற்றவற்றைக்குற்றி 
யந்தமெல்லியல்பாகஞ்செய்ததிதிக்கோர்பாகம்வைத்துத் 
தந்ததன் பங்கயின்று தவலருமுவகைபூத்து 
மந்திரமறைகட்கெட்டாமாலடி நினைந்திருப்பான் . ( சுஅ ) 

அயிலல் - உண்ணல் . 
இற்றிவன்வாழ்க்கைத்தன்மையிருபத்தேழ்மைந்தருக்கு 
மற்றவப்பாகக்கஞ்சி மட்குழிசியைப்பால் வைத்துப் 
பற்றுகோரிகையான்மொண்டுவாக்கிப்பற்றாமைகண்டு 
வெற்றுடம்பாகிநிற்பண்மெலிவள்பினென் செய்வாளால் . ( சு கூ ) 
மட்குழிசி - மட்பானை , கோரிகை - அகப்பை . 

மேற்படி - வேறு . 
ஒருமகவுக்களித்திடும் போதொருமகவுகை நீட்டு முந்திமேல் வீழ்ந், தி 
ருமகவுங்கைநீட்டுமும்மகவுங்கைநீட்டுமென்செய்வாளார் , பொருமி 
யொருமக வழுங்கண்பிசைந்தழுமற்றொருமகவுபுரண்டுவீழாப் , பெருநி 
லத்திற்கிடந்தழுமற்றொரு மகவெங்ஙனஞ்சகிப்பாள் பெரிதுபாவம் . 

அந்தோவென்வயிற்றெழுந்த பசியடங்கிற்றில்லையெனவழுமர்லோர் 
சேய் , சிந்தாதகஞ்சிவாக்கிலையெனக்கன்னாயெனப்பொய்செப்புமோர் 
சேய் , முந்தார்வத்தொரு சேய்மிசையப்புகும் போதினிலொருசேய்முடு 
கியீர்ப்ப , நந்தாமற்றச் சேயுமெதிரீர்ப்பச்சிந்துதற்கு நயக்குமோர்சேய் 


குசேலர்மேல் கடலடைந்தவத்தியாயம் . கள் 
இவ்வண்ணங்கலாம் விளைக்குமைந்தர்களைநனிநோக்கியிரங்கியேங் 
கிச் , செவ்வண்ணக்கரதலத்தாலணைத்து மடித்தலத்திருத்திச் சிறப்புச் 
செய்து , மைவ்வண்ணக்கண்ணீரைத்துடைத் துமுகம்வெரிந்புறந்தை 
வந்துமாம்ப , லவ்வண்ணவாய்முத்தங்கொண்டுநயத்தோர் விதத்தி லாற் 
றல் செய்வாள் . 

( எ . ) 
கலாம் - கலகம், வெரிங் - முதுகு , தைவரல் - தடவுதல் . 

அடுத்தமனைச்சிறானொருவனின்று நுமதகங்கறியென்னட்டாரெ 
ன்று , தொடுத்துவினாயினனாலச்சொற்பொருள்யாததுதானெச்சுவைத் 
தன்னாய் நீ , யெடுத்துரையென்றிடுமழவுக்குரைக்கிலது செய்யெனிலே 
ன்செய்வாமென்று , மடுத்தவஃதறிந்திலேனெனமற்றொன்றுரைத்தத 
னைமறக்கச்செய்வாள் . 

(எங ) 
வேறுமனைச்சிறானயின்றபக்கணங்கண்டோடிவந்துவிழிநீர்வாரச் , 
சீறுதலிலா தவனைமுகம்பார்த்தின்னானின்னதின்றானென்வா , யூறுத 
லாலிப்பொழுதேசெய்தளித்தியெனவடுத்தவுடைதொட்டீர்க்கும் , தே 
றுதலில்சிறுமகவையெடுத்து மார்பிடையணைத்துச்சிந்தைநோவாள் . 

பக்கணம் - பக்ஷணம் , ஈர்த்தல் - இழுத்தல் . 
குண்டலமோதிரங்கடகஞ்சுட்டியயன்மனையார் தங்குழவிக்கிட்டார் , 
புண்டரீகக்கணன்னாயெனக்கு நீயிடாதிருக்கும் பொறாமை யென்னே , 
கண்டெடுத்திப்போதிடெனக்கரைமதலைக்கில்லாதான் கடன்றந் தானு 
க் , கெண்டபச்சொல்வார்த்தையெனநாளைக்குநாளைக்கென் றியம்பிச் 
சோர்வாள் . 

( எடு ) 
பருப்போடு குளமளித்தியெனக்கென்று மெனக்கினியபால்வெண் 
ணெய்யும் , விருப்போடு தருதியென்றுபாக்களழும்போதெல்லாம்விள் 
ளாளொன்று , நெருப்போடு புகையுயிர்க்குகிரியாணக்கரடம் தநெடுங்கை 
யானைப் , பொருப்போடுசெறுநர்படைமுழுதுழக்கிச்சவட்டிவரும்புகர் 
வேல்வேந்தே . 

( எசு ) 
குளம் - வெல்லம் , நிரியாணம் 
சிறியசிதமணிப்பூணேயன்றி வேறொரு பூணச்சேய்கட்கில்லை 
வறியமரநாருரியேயுடையன்றிமற்றுடைகண்மருவலில்லை 
வெறியபொழிற்றழைத்தவிலையுண்கலமல்லா துகலம் வேறொன்றில்லை 
குறிய மனைவயிற்புகுமோரெறும்பினுக்குமாங்குணவு கொடுத்தற்கில்லை . 
நண்புகூர்தருமன்னப்பால் 

சிறிதல்லாமன்மற்றோர் நற்பாலில்லை 
பண்புகூர் தருதநயர்க்கெஞ்ஞான்றும்பசி தீர்ந்தபாடுமில்லை 

3 


- யானைக்கடைக்கண் 


கஅ 


குசேலோபாக்கியாநம் 


கண்புகாவிவ்வறுமைகண்டுமறையவ னுமுளங்கவற்சியில்லை 
யெண்புகாப்புகழவன்றன் செயல்கண்டு மனைவி 

விருப்பிகத்தலில்லை . 
வருவாய்மிக்குடையராயளவிறந்தசெல்வத்தின் வளமுள்ளார்க்கு , 
மொருவாவன் பொருமதலையெண்ணியவாறளித்தோம்ப லொல்லாதாகு 
ம் , பொருவாவெங்கடுங்கூற்றாய்க்கொடுவிடமாய்வடவையாய்ப் புகுந்து 
வாட்டத் , திருவாநின்றிடுமிடியிற்பன்மகவுள்ளாள் செய்கையெற்றேயெ 
ற்றே . 

( எசு ) 
இவ்வாறு மிடியென்னும் பெருங்கடலுளழுந்தியுந்தற்கினிமைசா 
ன்ற , செவ்வாய்மையர் தணனைவெறுத்துரையாளலர்மொழிகள்சிறிது 
ஞ்செப்பா, டுவ்வாமைமைந்தர்கள் பான்மறந்துமியற்றாளவடன்சுகுண 
மென்னே , யெவ்வாறித்துயர்க்கடனீந்துவமெனுமோரெண்ணமுளத் 
தென்று முண்டால் . 

( 10 ) 
கற்புடையவருந்ததியேமுதன்மடவார்புகழவருங்கற்பின்மிக்காள் 
பொற்பமையாமிடியென்னுஞ்சாகரத்துளழுந்தி மனம் புண்ணேயாகிப் , 
பற்பலநாள் செலவொரு நாளமையமறிந்துளந் துணிந்து பண்பிற்போற் 
றிச் , சொற்பெறுநற்புகழ்க்கணவன்முகநோக்கியெண்ணியவை சொல் 
லலுற்றாள் . 

( அக ) 
எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
காமம்வெங்குரோதமுலோபந் தீமோகங்கரை மதமாற்சரியமெனு 
ந் , தீமைசேராறுபகையினைச்செற்றோய்செம்மணிகொழிக்கும்வெண் 
டரங்கப் , பாமமாகடலுங்காமுறுமேனிப்பண்ணவன்மலரடித்துணை 
யைத் , தோமறவுள்ளத்துள் கியேத்தெடுப்போய் துரிசறுமறை முழுது 
ணர் தோய் . 

( அஉ ) 
பாமம் - பரப்பு . 
உரைக்கருஞ்சிங்கஞ்சரபம்வெம்புலிகளுலவையோரிரண்டுடைவேழ 
நிரைப்படச்சரிக்குங்கானத்திலணுகிநிகழ்சருகறல்வளியருந்தித் 
திரைக்கடல்வினைக்கோராகரமாகுந்தேகத்தைவாட்டுமெய்த்தவத்தோ 
நரைத்தவோதிமத்தையுயர்த்தருள்கமலநான்முகன்னைய தூயவனே . [ ய் 

ஓதிமம் - அன்னப்பறவை . 
துணிபடுகந்தை சூழ்ந்தமெய்யினரிற்றுணையிலா நற்றவமுனிவ , 
ணிபடுமனையாண்மக்களிலருத்தியமைக்கிலாயென்று மன்னியர்பா , ன 
ணியிரந்தேற்றலொழித்தனையடிகேணானஃ துணர்ந்துளேனெனினும் , 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் . 
பிணிபடுமுளத்திற்புகலுமென்மொழியைப்பெட்பொடுகேட்டியென்றி 
யம்பும் . 

( அச ) 
பெட்பு - அன்பு . 
கொழுந்துவிட்டெரியுமுத்தழல்வளர்க்குங்கோ திலாமுனிவாஞ்சி 
றார்க , எழுந்து பட்டேங்கவெழும்பசியொழிக்கவனமிலா துயங்கினரந் 
தோ , முழங்குமீ ரொன்பான் புராண நன்கோர்ந்தோர் மூரலா 

லுயிர்நிற்கு 
மென்னா, வழங்குவரச்சொன்மறிதிரைக்கடல் சூழ்மண்ணிடத்துண்மை 
யேயாமே . 

( அரு ) 
உயங்குதல் - வருந்துதல் . 
நான் மறையுவரிக்கடல்புடையுடுத்தநானிலத்துயிரெலாமின்பத் 
தான் மனமகிழூஉவாழ்கநன்கென்னாச்சாற்றிடுமதற்கு மாறின்றிக் 
கான்வழிந்தொழுகுங்கற்பகமாலைக்கடவுளர்பராவுநற்புகழோய் 
தேன்வழிந்தன்னமழலைவாய்மைந்தர்சிறப்புறவருளுதல்கடனே . ( அசு ) 

கான் - வாசனை . 
நித்திலங்கோட்டிற்கொழிக்கும்வெண் டரங்கநெடுங்கடல்புடைய 
டுத்தகன்ற , தத்தொளிமணிச்சூட்டுச்சியிலாவந்தாங்குமிந்நிலவலயத்தி , 
லெத்தகையினரும்வெருவருநிரப்பேயிசைந்தவர்பாவியர் செல்வ , மொ 
த்துறவியைந்தோர் புண்ணியரன்றோவும்பருந்தொழத்தகுமேலோய் . 

கோடு - கரை . 
தரித்திரமிக்கவனப்பினையொடுக்கிச்சரீரத்தையுலர் தரவாட்டுந் , த 
ரித்திரமளவாச்சோம்பலையெழுப்புஞ்சாற்ற ருமுலோபத்தைமிகுக்கும் , 
தரித்திரந்தலைவன்றலை வியர்க்கிடையே தடுப்பருங் கலாம்பலவிளைக்குந் , 
தரித்திரமவமானம் பொய்பேராசை தருமிதிற்கொடியதொன்றிலையே . 

தரித்திரங்களிப்பாங்கடலுக்கோர்வடவை சாற்றுமெண்ணங்கள் 
வாழிடமாந் , தரித்திரம்பற்பறுக்கமுந்தோன்றத்தக்க பேராகரமென்ப , 
தரித்திரநன்மைசாலொழுங்கென்னுந் தழைவனந்தனக்கழறழலாந் , தரி 
த்திரங்கொடியவெவற்றினுங்கொடிதத்தகையதையொழித்தனன்றாமே 

ஆகரம் - பிறப்பிடம் . 
யாதவர்குலத்திற்றோன்றியவரசர்யாவர்க்குமதி பனாமிணையின் 
மாதவனுடனீபலகலைக்கடலைவாய்மடுத்தனையெனவகுப்பா 
ராதலினப்பீதாம்பரன்மருங்கிலணைந்தவன்பாற்பெருஞ்செல்வந் [ ம் . 
தீதறக்கொண்டுகொடுத்துநஞ்சிறுவர் செல்லனோய் தவிர்க்குதல்வேண்டு 

பீதாம்பரன் - பொன்னாடையையுடையவன் . 


20 


குசேலோபாக்கியா தம் . 


இளமையினின்னோடிருங்கலைகற்ற வெழிலி போல் வண்ணனிற்க 
ண்ட , வளவையேயெல்லாப்பேசரும்வளமுமளிக்குவனையமதின்றார் , 
பளகறுநேசனொருவனைப்படைத்தல்பருந்தனப்பொதிபெற்றாற்போன் 
மென் , றுளமிகத்தெளிந்தோர் புகலுநன்மாற்றமுண்மையாம் பொய்ம் 
மையாகாதே . 

( கூக ) 
பளகு - குற்றம் . 
உலகமோர் மூன்றும் வெருவரக்கொடியவுஞற்றியகஞ்சனாதியர்க்கொன் 
றலகினன்னெறியோரின்புறவளிப்போனாதலினாங்கவன்பாற்சென் 
றிலகுறுஞ்செல்வம் வேண்டிடினினக்கு மீகுவன் மற்றவன் மறுக்கிற் 
குலவவன்பாதங்காண்டலேயமையுங்கோதறுவீடுமெய்தலினே . (கூஉ ) 
கண்ணனைத் துளபமாலிகைநிறத்திற்கமலைவாழ் தரவருள் புரிந்த 
மண்ணியமணியைத்தினந்தினம் போற்றுமாசறுதவத்தினருள்ளத் 
தெண்ணியவெண்ணியாங்களிப்பவனையெய்திநஞ்சிறாருயச்செல்வ 
நண்ணிவாவென்னாநங்கை சொற்றிடலுநற்றவக்குசேலனீதுரைக்கும் . 

நிறம் - மார்பு . 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
மக்களுக்கிரங்கிவாடு மடத்தகையணங்குகேட்டி 
தக்கமுற்பவத்திலான்ற தருமநன்கியற்றினோர்க 
ளொக்கவிப்பவத்திலின்பமொருங்கனுபவிப்பரின்றேன் 
மிக்கவெந்துயரத்தாழ்வரிதற்குளமெலிதலென்னே . 

( கூச ) 
துப்பிதழ்மடந்தைநல்லாய் தோன்றியசீவரெல்லா 
மிப்புவியிடத்துச்சாலவெண்ணுவரெண்ணியாங்கே 
யெப்படி முற்றுமுற்றாதெம்பிரானொருவற்கன்றி 
யப்படி முற்றிற்கீழ்மேலாம்பகுப்பிரண்டுண்டாமோ . ( கூடு ) 
தேற்றமுற்பவத்திற்செய்த தீங்குநன்கெனுமிரண்டு 
மாற்றல்சால்கருமமென்பரக்கருமத்தைநோக்கிச் 
சாற்றுமிப்பிறப்பிற்றக்க தரித்திரஞ்செல்வநல்கிப் 
போற்றுவனுயிரையெல்லாம் பொலிசுடர்த்திகிரிவள்ளல் . ( கூசு ) 
மைந்தர் கடம்மைப் போற்றவள் நிதி வேண்டுமென்றாய் 
நந்தியபறவைகானநயந்துறைவிலங்கு முன்னா 
வந்தபல்லுயிர்க்குச் சேமவைப்புண்டோவருவாயுண்டோ 
வெந்திடத்தேனும் போயொன்றிரப்பதுதானுமுண்டோ ( கூஎ ) 

சேமம் - காவல் , வைப்பு - புதையல் . 


H 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் . 


அல்லது நாளைக்கென் 

செய்வாமெனுங்கவலையுண்டோ 
வெல்லையிலொன்றினாலொன்றிடிப்புண்டு வாழ்தலுண்டோ 
வொல்லுமவ்வுயிர்கடம்முளுணவிலா திறந்ததுண்டோ 
சொல்லரிபரந்தவுண்கட்டுடியிடைப் பேதைமாதே . ( கஅ ) 
கல்லினுட்சிறுதேரைக்குங்கருப்பையண்டத்துயிர்க்கும் 
புல்லுணவளித்துக்காக்கும் புனத்துழாய்க்கண்ணியண்ண 
லொல்லுநின்மைந்தர்க்காவாதொழிவனோவொழியானுண்மை 
மெல்லியல் கொண்டதுன்பம்விடுவிடுமறந்துமெண்ணல் . (கூக ) 

அண்டம் - முட்டை . 
உரைத்தகன் முதலிடப் பல்லுயிர்க்கெலாமுணவேயின்று 
வரைத்தவவ்வுயிரவ்வாறு வழங்குதலியல் பேயென்னிற் 
றரைத்தலைவந்தஞான்றேசலமலம்விடுத்தலுண்டே 
விரைத்தபூங்குழலாய்துய்க்குமுணவின்றி மேவுமேகொல் . ( க 00 ) 
அலரவன்றீட்டிவைத்தவாயுளினளவைகாறும் 
விலகிலாவினைக்குத்தக்கவிருப்புணாவெறுப்புணாவு 
மிலகவுண்டின்றேலின்றாமின்னுயிருடம்பின் வாழ்தன் 
மலர் தலையுலகத்தென்றுவகுப்பர்.நூலுணர்ந் தவல்லோர் . ( காக ) 

தீட்டிவைத்தல் - எழுதிவைத்தல் . 
ஆதலினின துமைந்தர்க்காயுளுள்ளளவைகாறு 
மோதிருவினைக்குத் தக்கவுணவுண்டு புந்திமாழ்கே 
லேதுவந்தாலுமூழாலெனநினைந்திருத்தல் வேண் 
மாதர்வாண்முத்தமூரன் மயின்மருணடைப்பூங்கொம்பே . ( க 02 ) 

மூரல் - பல் , மாழ்குதல் - மயங்குதல் . 
வளநிதிபடைத்தோமென்று மவடிவவில்லுடையோமென்று 
மளவில்சேயீன்றோமென்றுமனுபவத்தமைகதோமென்று 
மிளமையிற்சிறந்தோமென்று பெழினலமுடையோமென்று 
முளமகிழ்கூர்வர்சற்றுமுண்மை நூலுணாச்சியில்லார் . (கங ) 
உயிர்க்கொலைபுரிதலுண்ணு முணவுபாராட்டஞ்செய்த 
லயிர்ப்பிலா நண்பர்மாட்டுமமைதரக்குய்யஞ்செய்தல் 
பயிர்ப்புமிக்குறநல்லோரைப் பழித்தல் பொய்க்கரியுரைத்தல் 
செயிர்ப்பிலாலயத்திடத்துஞ்சென்றுபட்டிபையியற்றல் . 

( க 04 ) 
குய்யம் - வஞ்சனை , கரி - சாக்ஷி . 


குசேலோபாக்கியா நம் 


இவை முதற்பலவுமாந்தரியற்றி நாள்கழியாநிற்ப 
ரவையெலாம் பொருணிமித்தமாகுமப் பொருளைப் பெற்றாற் 
குவையுறப்புதைத்துவைத்துக்கு துகுதுப்படைந்து காத்து 
நவையுறுபணப்பேயென்னுநாமமும் பெறுவர் மாதோ . ( கரு ) 
ஒருசிறுதருமமேனுமுஞற்றிடாரிரப்போர்வந்து 
தருநிகர்கரத்தாயென்றுசாற்றினுங்கொள்ளாராகிக் 
கருணைசற்றின்றியெல்லைகடந்திடத் துரந்து மீள்வர் 
மருவுபல்கிளையுமோம்பார்வளம்படைத்தென்பெற்றாரால் . ( க.க ) 

உஞற்றுதல் - செய்தல் , வளம் - செல்வம் . 
முறைதவிர்கொடுங்கோன்மன்னர்முனிவிற்குநனியுமச்சங் 
கறைகெழுகரவுசெய்வார்கரத்திற்குமழற்குமச்ச 
மறைவறுதாயமாக்கள் வௌவுவரென்று மச்ச 
மறைபொருள் பெற்றாரல்லரச்சமே பெற்றார் போலும் . ( க 0 எ ) 
ஒல்லொழுக்கினரைத்தீயவொழுக்கரென்றுரைக்கச்செய்யும் 
புல்லொழுக்கினரைத்தூயபுலத்தரென்றுரைக்கச்செய்யு 
நல்லகற்புடையமாதர்நலத்தையஞ்சாமை செய்யும் 
பல்வகைத்துயருஞ்செய்யும் பாழ்ம்பொருள்பற்றுளார்க்கே . (கஅ ) 

புலத்தர் - அறிவுடையார் . 
கோடி பொன்னளிப்பனின்றேகோடிரோர்மாத்திரைக்கு 
ளூடியகிளைக்கோர்வார்த்தையுரைத்தடைகுவனென்றாலுந் 
தேடியகால தூதர்சிமிழ்த்தல்விட்டொழிவரேகொல் 
வாடியமருங்குனங்காய்மாண் பொருட்பயன் கண்டாயோ ( க 0+ ) 

சிட் 

சிமிழ்த்தல் - பற்றுதல் . 
பொருவறுபந்தமெல்லாம் புணர்த்திடுந்தெய்வசிந்தை 
யொருவமேலிட்டுநிற்குமுறக்கமுமிறக்கச்செய்யுங் 
கருவினுட்புகுத்துமின்னகரிசுகண்டதனாலன்றோ 
விருநிலத்திடைவெறுக்கையென்மனார் புலமைசான்றோர் . ( கக 0 ) 
சிறியரேமதிக்குமிந்தச்செல்வம் வந்துற்றஞான்றே 
வறிய புன்செருக்கு மூடிவாயுள்ளார் மூகராவர் 
பறியணி செவியுளாரும்பயிறரு செவிடராவர் 
குறிபெறுகண்ணுளாருங்குருடராய்முடிவரன்றே. 

( ககக ) 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் 


. 


பல்கதிர் விரித்துத் தோன்றிப்பாடுசெய்கதிரேபோல 
மல்லனீருலகிற்றோன்றி மறைந்திடு நும்மைவிட்டுச் 
செல்வமென்றுறுவதற்குஞ்செல்வமென்றுரைக்கும்பேர்நன் 
றல்லலைவிளைப்பதாகாதரும்பெறற்செல்வம்பாவாய் . ( ககஉ ) . 
மதுமடையுடைத்துப்பாயும் வனத்துழாய்க்கண்ணி வேய்ந்து 
விதுமுகப்பதுமைசெங்கைமெல்லெனவருடச்சேந்து 
கதுமெனக்கருதுமன்பர்கருத்தினுட்புகுந்துவாழு 
முதுமறைப்பெருமான்பாதம் பெறுதலேமூரிச்செல்வம் , ( கககூ ) 

விது - சந்திரன் . 
கைப்பொருள்பெற்றஞான்றேகடவுளாலயத்திற்கீந்து 
மெய்ப்படுபுராண நூல்கள்விருப்பொடுகேட்டு வந்தும் 
வைப்பெனவிரப்போர்க்கீந்தும் வருபவருளரேற்கூற்ற 
மொய்ப்புயத்தண்டந்தப்பிமுன்னவனின்பத்தாழ்வார் . ( ககச ) 
குடருநெய்த்தோருமென்புங்கொழுவும் வார்வழும்புந்தோலுந் 
தொடருநாடிகளும்வைத்துச்சுமத்திய தடியுங்கொண்டு 
படர்தரச்செய்தபவ்வீப்பாண்டமாமடந்தைநல்லா 
ரிடருடைவடிவமந்தோவிதற்குமுண்மயங்காநிற்பர் . (ககரு ) 

தடி - மாமிசம் , பவ்வீ - பீ , ( மலம் ) . 
கோதுறவமைத்தபவ்வீக்குழம்புபஃறுவாரந்தோறு 
மோதுறவழியுங்கும்பமூத்திரபாத்திரங்கை 
யா துபல்கிருமிக்குப்பையடர்ந்ததீநாற்றக்கூடிம் 
மாதர்மெய்வடிவங்கண்டு மாழ்குவார்மாழ்கிநிற்க . 

( ககசு ) 
முன்னமெத்தனைபேர்மைந்தர் முறைமைபாராட்டினாரோ 
வின்னமெத்தனைபேர்மைந்தர் முறைகொளவிருக்கின்றாரோ 
வன்னமைந்தரைத்தம்மைந் தரெனலறியாமையாகு 
மென்னடைக்கரியவாட்கண்விரைக்கருந் தாழ்குழாலே . ( ககஎ ) 
மதலையைப் பெறுநாட்டுன்பம்வளர்த்திடுநாளுந் துன்பம் 
விதலை நோயடையிற்றுன்பம்வியன் பருவத்துந் துன்பங் 
கதமுறுகாலர் வந்து கைப்பற்றிற்கணக்கிறுன்ப 
மிதமுறலெந்நாள் சேயாலெற்றைக்குந் துன்பமானால் . ( ககஅ ) 

விதலை - நடுக்கம் , கதம் - கோவம் . 
இளமையிலியற்றுந்தண்டமேற்றுமெவ்வெறுப்புய்த்தாலு 
முள நடுநடுங்கிப்பின்னியுற்றுறப்பற்றி நிற்பார் 


குசேலோபாக்கியா நம் . 


தளர்வறுபருவஞ்சார்ந்தாற்றந்தைதாய்நடுங்கச்சீறி 
யளமருதம்மனஞ்செலவ்வாறேயொழுகிநிற்பர் . 

( ககசு ) 
தண்டம் - சிகை . 
சாருறுதந்தையாருந்தாயருமனந்தஞ்சன்ம 
வூரு மோரனந்தம் வாய்த்தவுறவுமோரனந்தம் பெற்ற 
பேருமோரனந்தங்கன்மப்பெருக்கமுமனந்தங்கொண்ட 
சீருமோரனந்தமின்னுஞ்சேர்வதுமனந்தமாமால் . 

(க 20 ) 
அத்தகுமைந்தரார்நீயாரிஃதுரைக்குநானா 
ரித்தரையிடைக்காப்பாற்றற்கியான்றிரு நெடுமாலல்லன் 
கொத்துறுமைந்தராசைக் கோட்பட்டுவருந்துகின்றாய் 
பித்துளார்செய்கையீதுபெரியரிம்பயக்கம் பூணார் . ( கஉக ) 
நல்வினையடைந்தகாலைநனிநலர் திளைப்பர்நன்மை 
யல்வினையடைந்தகாலையல்லலிற்றுளைவரெல்லாந் 
தொல்வினைவழியதாகுந் தோன்றனுபவங்கடந்தம் 
புல்வினையாலென்றெண்ணல் புலமையோரிடத்தின்றாமால் . ( கஉ உ ) 

திளைத்தல் - அநுபவித்சல் . 
இம்மையிற்றருமதானமெழில்பெறவியற்றினோர்க 
ளம்மையிற்றேவராகியமிர்தமுன்னான போகஞ் 
செம்மையிற்றுய்ப்பர் துய்த்துத்தீர்ந்தபின் புவியின் மீட்டுந் 
தம்மையர் தாயரென்றேதிலர்த்தழீ இப்பிறப்பரன்றே . ( கஉங ) 

ஏதிலர் - அயலார் . 
தழைவிரிகற்பநாடுசார்தலும் புவியில்யாரும் 
விழைதகுபோகந்துய்த்துமேவலுநல்லூழாமாற் 
பிழைப்படநிரயத்தாழந்து பெருந்துயருறலுமண்மேற் 
குழைமிடியாதித்துன்புகூர்தலுந் தீயூழன்றே, 

(கஉச ) 
நிரயம் - நரகம் . 
இத்தகு துன்பமின்பமெய்திடாரறிவுசான்றோர் 
பத்தியின் வழாதுநின்றுபகரருச்சனையியற்றிக் 
கைத்துமுற்செயலெலா நிட்காமியமாக்கியென்றும் 
பைத்தகார்வண்ணத்தெம்மான்ப தமடைந் தின்பத்தாழ்வார் . (கஉரு ) 
சளசளவெனவாயூற்றடையின்றியொழுகப்பற்போய்த் 
தளர்வொடுமெலிந்து கூனித்தசையறவற்றி முற்றிக் 


குசேலர்மேல் கடலடைந்தவத்தியாயம் 
கிளர்நடையொழிந்துபாயல்கிடைகொளுங்கிழவுத்தன்மை 
யளவுகண்டிலர்கொலுற்றவிளமையேர்க்ககங்களிப்பார் . ( கஉசு ) 
வாபூறல் - எச்சில் , பாயல் - பாய் , கிழவுத்தன்மை - கிழப்பருவம் . 

மேற்படி - வேறு . 
பாவமிகையாற்பூதத்துற்பவிப்பர்நரகர் புண்ணியங்கண் 
மேவுமிகையாற்பூதசாரத்தின் விண்ணோருதித்திடுவர் 
பூவினிடத்தவ்வினையிரண்டாற் பூதபரிணாமத்துயிர்க 
ளாவ்வியன்மானிடம் விருகமனைத்தும்பையுளாவனவே . (கஉஎ ) 

மிகை - மிகுதி, பூதம் - பூதசாரம் , பூதபரிணாமம் இவை சரீரத்ரயம் . 
பறவையுரக முதலாயபலவுமண்டத்துதித்திடுமா 
லுறவுற்றுதிக்குங்கசிவினிற்கீடாதியுருவம் வித்திடமண் 
ணறல்கால் வெயிலுற்றிடவுதிக்குமறு காற்பொறியஞ்சிறைவண்டர் 
நறவுண்டிசைபாடிடபலருநறிய தருக்கண்முதற்பலவும், ( கஉ 4 ) 

உரகம் - பாம்பு , கசிவு - வேர்வை , அறல் - நீர் . 
அவ்வித்துயிர்ப்பவவற்றரியயவைமுன்செந்நெலீனை 
செவ்விப்பலத்தினசித்திடுமச்சிறந்தபலமானிடர்க்குணவா 
யெவ்வத்தகற்றிவளர்க்குமகத்திட்டவுணவுநீரிவற்றை 
யொவ்வப்பருவமடுப்பவறல்கீழாவுணவுமேலாக . 

(கஉசு ) 
ஓர்வகைத்தானியம் . 
பகுக்கும்பிராணன்பின்வளிபின் பகுக்குஞ்சாரந்துராலிரண்டா 
வகுக்கு மழலி தயஞ்சாரம்வதிந்து சமானனாற்பயிலுந் 
தொகுக்குநாடியெலாமற்றைத்துரால்பன்னிரண்டாய்வெளிக்கொள்ளு 
மிகுக்குஞ்சாரமென்பதுமத்துணைத்தாம்விரைப் பூங்குழன் மாதே . 

வளி - காற்று , துரால் - அழுக்கு . 
இயக்கமிரண்டாய்மிடற்றுவழுக்காய்மூக்கிளகுசளிரோய் 
நயக்கட்பீளையாய்ச்செவிநாநகம்பல்குய்யங்குதமழுக்காய்க் 
கயக்குரோமத்துளை தோறுங்கசியும் வேராய்த்துரால் கழியும் 
வியக்குமருங்கற்புடையாரும்விரும்பு மேன்மைமெல்லியலே . ( கூக3 ) 

மிடறு - கழுத்து , இயக்கம் - சஞ்சாரம் , குய்யம் - ஆண்குறி . 
சாரமதனிற்றுவக்கதனிலுதிர மதனிற்றதைநிணமூன் 
சேருந்தசையினரம்புமயிர்செறியுநரம்பினிடைநாடி 
யோருமதிலென்பதின் மூளையுகிர்மூளையிற்சுக்கிலமதனிற் 
சாருங்கருவிங்ஙனமீராறாகிப்பயிலுந்தன்மைத்தே. (கஙஉ ) 

துவக்கு - தோல் , உகிர் - நகம் , 
4 


யவை . 


குசேலோபாக்கியா நம் 


கலிநிலைத்துறை . 
பாயும் வெண்புனல் 

செம்புனலினுமிகப்பரவி 
னேயுமாண்சுரோணிதமிகிற்பெண்ணிகர்த்திரண்டுந் 
தோயுமேலலியாம் பிதாநுகர்சுவைபற்றிப் 

போயுள்வெண்புனற்பட்டுயிரனைகருப்புகுதும் . ( க ) 
வெண்புனல் - சுக்கிலம் , செம்புனல் - உதிரம் , சுரோணிதம் -உதிரம் , அலி - பேடு , 

உயிர்படுங்கருவற்றைநாட்குன்றியையொக்கு 
மியலுமைந் திற்புற்புதமொக்குமேழின்மெல்லூனாம் 
பயிறரும்பதினான்கிற் செந்நீர்பரவூனாஞ் 
செயிரிலையைத் திற்பீசமுற்றிடுஞ்சிறிதாக . 

(கஙச ) 
குன்றி - குன்றிமணி , புற்புதம் - நீர்க்குமிழ் . 
சிரங்களம்புறமென்புநாண்முப்பதிற்செறியுங் 
கரங்கடாளடி மருங்குமுனிருமதிகாணுந் 
தரங்கொள்சந்திகள்வடிவின் மும்மதியிடைச்சாரும் 
வரங்கொண்மாதராய்விரல்கணான்மதியிடைமருவும் . (ககூடு ) 

களம் - கழுத்து , புறம் - முதுகு . 
நாசியானன நகங்கன்னங்குய்ய நன்னகையூன் 
பேசுமைந்திலாறினிற் கன்னத்துளை பெரு 

மறுமேழி 
லாசிலாதபல் குறிகளும் விளங்கிடவமையு 
நேசமாய்க்கு தமுந்திமற்றங்கமுகிரம்பி . 

( கஙசு ) 
ஆனனம் - முகம் , குய்யம் - மர்மஸ்தானம் . 
ஒங்கிடும் பிராணன் முதல்வளிகளுமுற்றுத் 
தேங்கிடும்மதியெட்டினற்றாய் நுகர்செறியூண் 
பாங்குறுஞ்சுவையுந்திவாயகட்டுறும்பற்றி 
வாங்குமின்பதுன்பங்களுமனாதியானுகரும் . (கஙஎ ) 

அகடு - வயிறு , உந்தி - கொப்பூழ் . 
உற்றிடுங்கருப்பா சயப்பையுறுத்து தன் முற் 
சொற்றிடுந்துயரழுந்திமுன்னிகழ்ச்சியுந்தோன்றப் 
பற்றிடும்புவிப்பிறந்துநன்னெறிநின்றுபவநீர் 
வற்றிடச்செய்வாமென்றுள்ளிப்பிறக்கும்பின்மறக்கும். ( கங ... ) 

கருப்பா சயப்பை - கருப்பை 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
வ்விதமின்பமுத்தியெய்திடுங்காறுமாறா 
தெவ்வநோயுறும்பிறக்குமிறக்குமித்துயாமோர்ந்த 
செவ்வியமனத்தர்மாயன்றிருவடிப்புணையாற் சென்மப் 
பௌவமேழையுங்கடப்பர்பரிந்து சோகாப்பர்மற்றோர் . (க.க ) 

பௌவம் - கடல் , புணை - தெப்பம் , 
நாடிகளுரோமந்தந்தநகங்கள் வீரியமேபித்த 
நீடிய கபநிணந்தோனெய்த்தோரூன்மூளையின்ன 
கூடியவிரண்டைந்நூறுதொடியெனக்கூறு 

நூல்க 
ளோடிய விரண்டியக்கக்குறுத்தியவளவையின்றே . ( கச ) 

தொடி - பலம் , நெய்த்தோர் - உதிரம் . 
புலைத்தொழில்பயின்றவிந்தப்புன்புலாற் சுமையைநாளு 
நிலைத்ததென்றெண்ணியெண்ணிநேயம்வைத்துறு காப்பாற்றி 
டமலைத்தலைந் துழல்வதெல்லாபடமையோர்செய்கையாகுஞ் 
சிலைத்தொழில்விளக்கியாங்குச்செறிகரும்புருவப்பாவாய் . ( கசக ) 

புலால் - மாமிசம் , சிலை - வில் . 
தரித்திரமென்றுபல்காற்சாற்றினையெதிர்மறுத்தல் 
பரித்திடுமச்சொறன்மைப்பன்மைமுற்றாகவல்லோர் 
விரித்துரை பொருணீசற்றும்விளங்கிடவுணர்ந்தாயல்லை 
யாரித்தடங்கருங்கண்மாதேயாதலினிலைத்ததன்றால் . ( கச 2 ) 
பாற்கடலடுத்த மீனப்பால்விரும்பாதுமற்ற 
வேற்குமாவிரும்பினாற் போலெம்பிரான்றிருமுன் சார்ந்து 
நாற்கதிகடக்குமின்பச்செல்வத்தைநண்ணிடாமற் 
சேற்கருங்கண்ணாய் துன்பச்செல்வமோ நணணுவேன் யான் . (கசங ) 

நாற்கதி - தேவகதி , மக்கட்கதி , நரககதி , விலங்குக்கதி . 
மானமற்றிழிவுபூண்டுவளமனைக்கடைதோறெய்தி 
யீனமுற்றிரந்திரந்திவ்வுடல்பருத்திடச் செய்தாலுந் 
தூநகைக்கரியவாட்கட்கடர்த்தொடீநிலைப்பதன்று 
பேனமார்வெள்ளநீரிற்பிறந்திடுங்குமிழிபோலும் , ( கசச ) 

வீட்டுவாயில் , பேனம் - நுரை , 
நன்றியிலுடலைப் போற்றனன்றுளார் செய்கையன்று 
வன்றிகண்மலத்தழுந்திமாசுகமென்றாற்போல 


மனைக்கடை - 


குசேலோபாக்கியா நம் . 


வொன்றுமிக்குடும்பச்சேற்றிலுழன்றிடேனுழன்றிடேன்யா 
னென்றுரைத்திறுத்தான்பற்றிலிருந்தவரேறுபோல்வான் . ( கசடு ) 
அந்தணனுரைத்தமாற்றமனைத்துமஞ்செவியிலேற்று 
நந்தலிலுண்மையீதென்றுணர்ந்துந்தானயந்துபெற்ற 
மைந்தர்பால்வைத்தவாசைமயக்கறாளாகிப்பின்னும் 
புந்தியின் விரும்பிப்பாதம் போற்றிநின்றிதனைக்கூறும் . ( கசசு ) 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
கலைமுழுதோர்ந்துகரிசெலாமறுத்தகாந்தனேபருமணியரவத் 
தலைகிடந்திமைக்குந்தாத்திரியதனிற் சாற்றருந்தக்க நன்முயற்சி 
யுலைவறப்புரியாவொருவனுக்கெங்கலுற்றிடுஞ்செல்வநன்னிலத்தை 
நிலைபெறவுழுதுவித்திலான்றனக்குமீள்பயனுற்றிடுங்கொல்லோ. 

காந்தன் - கணவன் , தாத்திரி - பூமி . 
மானிடனொருவன்றனக்கருஞ்செல்வம் வாய்க்கவென்றனுதினமுயற்சி 
தானுஞற்றுவனேற்கடவுளுமதனைத்தந்தளிக்குறுமதாலன்றோ 
வானபேரறிஞர் திருவினை முயற்சியாக்குமம் முயற்சியில்லாமை 
யீனமாரின்மை புகுத்திடுமாலென்றியாருநன்குணர் தரநவில்வார் . 
மக்களே தேவர் நரகரென்றறிஞர்வகுக்குறுமுயர்திணையாதி 
தக்கபல்லுயிர்க்குஞ்சக்கர முதலாச்சாற்றுமைம்படைகரத்தேந்து 
மைக்கடன்மேனிவள்ளல் வேண்டியவீவானெனவாய்மலர்ந்தனையான் 
மிக்கபன்முயற்சி புரிகிலார் தமக்கவ்விண்ணவன்யாங்ஙனமருளும் . 
செயத்தகுமுயற்சி செய்திடிற்செயிர்தீர்செய்யவண்மணாளனுமிரங்கி 
வியத்தகவேண்டும்யாவை ய எளிப்பன்விளம்புறு முயற்சி செய்யானே 
னயத்தகுபோகமளித்திடானென்னாநானிலத்தறிஞர் நன்குரைப்ப 
ருயத்தகுநெறிமாலடியுனலென்றேயோர்ந்தமாதவப்பெருங்கடலே. 

செயிர் - குற்றம். 
முன்புநல்வினைசெய்கவர் முயற்றின்றி முன்னியவெலாமுண்பரென்னி 
லின்பவாலரியே முதலுபகரணமெலாமினி துடையவரேனும் 
வன்புறுமடு தன் முயற்சியில்லாமைவயிற்றெழுபசித்தழல்விய 
நன்பதமாமோமறைமுழுதுணர்ந்தநற்றவக்குணப்பெருங்குன்றே, 

முயற்று - முயற்சி , அரி - அரிசி , பதம் - சோறு . 
கடவுளீகுவனென்றெண்ணிகித்தியமுங்கருதுறுமுயற்சி செய்யானே , 
லடலுறுசெல்வம . டகுவனேகொலருங்கலத்திட்டபாலடி.சின் , மிடலு 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் . 


டைக்கரத்தாலெடுத்துணாதெங்கன்வீங்குவெம் பசிப்பிணி யொழிப்ப , 
னுடல்ப வந்தனக்கோராகரமாகுமுடன்னிவாட்டுமெய்த்தவத்தோய் 

அடிசில் - சோறு , ஆகரம் - பிறப்பிடம் . 
முன்பொரு கராவான் மொய்வலிசிந்துமும்மதக்கறையடிக்கயமும் , 
வன்புடைப்பொன்னன் புரிகொடுமையினான்மனமெலி பிரகலா தனனு , 
மன்பினோடேத்தியழைத்தலானன்றேயலைகடல்வண்ணன்வந்தாண்டா , 
னென்பராதலினான்முயற்சி செய்பவருக்கெய் தரும் பொருளுமொன்று 
ளதே . 

(கருகூ ) 
கரா - முதலை , கறையடிக்கயம் - உரல் போன்ற காலையுடைய யானை . 
கமலமேலவனைத்தோற்றியவுத் திக்கமலன் வெந்தொடரெனப்பகரு 
முமலவேரறுத்த முனிவர்வேண்டாமலெங்ஙனமுயறிருவளிப்பன் 
விமலவேதியநீயுளத்தின் வேண்டுவையேல்வேண்டியவேண்டியாங்களி 
மமலநால்வேதமாறு சாத்திர நன்காய்ந்தவர் தமிற்சிறந்தவனே 

. [ க்கு 
மும்மலம் - ஆணவம், மாயை , காமியம் . 
முன்னரும்பற்பன்முனிவரர்பன்னாண்முயலருபருந்தவமுயன்று 
பன்னரும்பேறுமா தவனளிப்பப்படைத்தனர்பவளவாய்ச்செங்கா 
லன்ன வேறுயர்த்தநான்மறை முனிவனனைய நற்பெருந்தவரேறே 
யுன்னருஞ்செல்வமன்னமாலீயவுறிற்புகழன்றிவேறிலையே . (கருடு ) 

அப்பரந்தாமனிணையடியன்றியா தரவிலையெனவறிந்தாய் , செப்ப 
ருமாசைபொய்கொடுஞ்சீற்றஞ்செற்றுளாயெனினும் விண்ணாளு , நப்பு 
ரந்தரனாதியர்தொழுமன்னானண்ணுறுந் துவாரகையணுகி , யொப்பில் 
பல்வளனுந் தருதியென்றிரக்கிலுறுங்கொலோ தாழ்வதினுணர்ந்தோய் , 
மாசறுகற்பின்மடவரறனக்குவகுக்கருங்கொழுநனேயுலக 
மாசறத்துதிக்குங்கடவுளாயென்னாவரியநான்மறைசொலும் தனாற் 
பாசமுற்றிரியப்பலகலையொருங்குபள கறத்தேர்ந்த நீயெனக்குப் 
பேசருங்கடவுளாமெளியேனைப்பெட்பொடு புரத்தனின் கடனே . 

இரிதல் - நீங்குதல் . 
மடமையேன்றனக்குக் கடவுளுநீயே வகுக்கருமிறைவனுநீயே 
யடலுறு தானந்தவமுதல்யாவுமாற்றுகின்பணிவிடையன்றோ 
மடலவிழ்துளபமாலிகைபுனைந்தவாசுதேவன்பதமலரைத் ( ய் . 
திடமுறநெஞ்சத்துன்னிவல்வினையைச்சிதர் தரச்செகுத்தமா மறையோ 
வெண்டிரைவீசுங்கருங்கடற்புடவிவிண்ணகம்பாதலமிவற்றுண் 
மண்டியவுயிர்களெவற்றையுங்கமலைமார்பினன்புரப்பனேயெனினு 


குசேலோபாக்கியா நம் . 
மண்டர்கள் புகழுமையநீயுயிர்த்தவரியமக்களையுமென்றனையும் ( தாள் . 
பண்டை நூற்கியையப் பாதுகாத்தளித்தல் பகருநின் கடனெனப் பகர்ந் 

புடவி - பூமி , பாதலம் - பாதாளம் , 

கலிநிலைத்துறை . 
இடம்பாடிலாமைமுகன்சாப்பியிரங்கிக்கூறுந் 
திடம் பாடுகொண்டபெருங்கற்பினடே மொழிக்கு 
மடம் பாடறுத்துக்களை முற்றுணர்வாய்மைசான்றோ 
னுடம்பாடிலாமையுடையானலனாயினானே . 

( கசு 0 ) 
இடம்பாடு - செல்வம் . 
கண்ணன்றனைக் கண்ணுறிற்கண்ணுங்கதியான்குநான் 
நண்ணுஞ்சிறுமைந்தர்களாலுளநையுமின்னா 
ளெண்ணுநிரம்புமெனச்சில்பொழுதுள்ளத்தெண்ணி 
யொண்ணுமனையாண்முகநோக்கியுரைக்கலுற்றான் . ( கசுக ) 
தெய்வங்குரவனரசன்றிருமுன்னர்ச்செல்வோர் 
மெய்வந்தவன்னாரருள் வேண்டி விரும்பெதேனுங் 
கைவந்தபெற்றுர்செலீஇக்காண்குவர் கண்ணன் முன்பு 
மைவந்தகண்ணாபினிதென்கொடுவல்லைசெல்வல் . ( கசு 2 ) 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
தெறுநிரப்புளோர்வாழ்ந்திடுசெல்வர்பாற்செல்வரேன்மதியார்கண் 
மறுவுறுத்தவமானமுமியற்றுவர்மானமுள்ளவராயிற் 
குறுகுமவ்வவமானத்தாலுபிர் விடுகொள்கையிற்றலைநிற்பார் 
நறுமலர்க்குழாளாதலாலவரிடைநண்ணனன்றெனவெண்ணல் . ( கசாங ) 

நிரப்பு - வறுமை . 
இருங்கடற்பு வியிடத்தினில்லாரையெல்லாருமெள்ளுவரென்னா ண்ணீ 
வொருங்குணர்ந்த முன்னோருரைத்திட்ட வஃதுண்மையென்றுளங்கொ 
நெருங்குபற்றுறுதாய்தந்தையருநிரப்புறுநரைவெறுப்பாரேற் 
சுருங்குமன் பின் மற்றெவர் வெறுத்திடாதவர் தூநகைமலர்க்கொம்பே . 

எள்ளுதல் - பழித்தல் . 
ஒன்றும் வேண்டலராயினுஞ்செல்வர்பாலுறுமிடியவர்சார்ந்தா 
லின்றுவந்தமையாதினைக்கருதிமற்றிவரெனவுளத்தெண்ணிக் 
கன்றுமாறுபல் குறிப்புரைநவிற்றுவர்காதலினவர்பாற் போய் 
மன்றவந்த துசிறுமையேயிவர்க்கன்றி மற்றிலையறி பாவாய் . ( கசுடு ) 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் . 


கூக 


காணிக்கை . 


இந்தவாறிவனுரைத்தலென்னெனவுளத்தெண்ணிடேலெக்காலும் 
பந்தமானிடர் தன்மையிற்றெனப்பகர்ந்தேன்பரம்பொருளாய 
சந்தமாமறைத்தலைவன்பாலுறுவது தகாதென்றேனலன் கண்டா 
யெந்தவா றுகையுறையிலாதையன் முன்யான்படர்குவன்மாதே .(கசுசு ) 

படர் தல் - செல்லுதல் , 
எழுகடற்கொருபுன்னுனிப்பனித்துளியென்னுவகையைச் செய்யுங் 
கொழுமலைத் துணைத் தேவுக்கம்மலைத் துணை கொண்டுபோற் றிடலுண் 
செழுமதிக்குச்சின்னூலிழைப்பறித்திட்டுச்சிந்தித்ததுறல் போல (டோ 
முழுமுதற்குமே தாவ துகையுறைகொண்டு முன்னுறல்வேண்டும் . 

கையுறை 

மேற்படி - வேறு . 
என்றுரைத்த கொழுநனுரை கேட்டு மகிழ்ந் திதற்கென்னோ செய் 
லென்றெண்ணி , 

யன்று முதலுபவாசந்தானிருந்து மாமுனிவனரிதிற் 
றேடி , நன்றளிக்கு நெல்லினிற்றன்னொருபாகம் வேறெடுத்துநலக்கச்சே 
ர்த்துத் , துன்றியவந்நெல்லையொருதினத்தறலினனைத்து வறுத்தெடுத் 
துத்தூய்தா . 

( ககா அ ) 
கொழுநன் - கணவன் . 
கறையிட்டுநனிகாணவுலக்கைகொடுமிக்கிடித்துக்கரிசு போக்கி , நீ 
றையிட்டவவலாக்கிக்கு சேலமுனிகந்தையினினேடியோர்பான் , மனைறை 
யிட்ட வொழுங்குடையாண் முடிந்து கொடுத்தினிது போய்வருகவென்றா 
ள் , சிறையிட்டவநீங்கும்வழிகண்டோன்வழிதேடிச்செல்லலுற்றான் . 

றை - உரல் . 
முன்னுநெடுந்தூரவழிநடந்தறியான்றோட்கோப்பு முதலாதாரந் ,த 
ன்னமுமிலான்பதிகர் தமைவினவிவழிதேர்ந்து தடையிலாது , பன்னெடு 
ங்காவதம் போகிக்கவர்வழிகண்டுளமயங்கிப்பரிந்துநின்றங் , குன்னிமதி 
ப்பாலிது செல்வழியெனத்தேர்ந்தவணின்று முற்றுச்செல்வான் . (க எ 0 ) 
தோட்கோப்பு - கட்டமுது , பதிகர் - வழிப்போக்கர்.. 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
வாங்குவிற்கருங்கார்மருங்குறமருண்டுமையலம்பிடியெனவணைத்த 
தேங்குமும்மதம் பெய்களிற்றினைக்கண்டுசிறுபிடியூடவக்களிறு 
பாங்குறப்போகியடிக்கடிவணங்கிப்பரிந்துபைங்கற்பகந்தளிர்த்த 
பூங்குழையூட்டிப்புலவிதீர்த்தணைக்கும் பொருப்புகள் பற்பல கடந்தான் . 

பிடி - பெண் யானை . 


கை 


குசேலோபாக்கியா நம் . 


* 


மிக்கசெந்தழலின் சிகைக்கொழுந்தெழுந்துமெய்வெதுப்புறுமென 
வஞ்சித் , தக்கபொன்னுலகத்துறைகுநர்முகிலைத்தடையெனநவின்றுகீ 
ழ்த்தாழ்த்தி , யொக்கலோடொளிர்கற்பகநிழன் மருந்துண்டுயிரையோம் 
புறக்கடுங்கொடுமை , தொக்கநீள்பரப்புநிரப்புறுமாப்புச்சூழல்கள்பற் 
பல கடந்தான் . 

( கஎஉ ) 
ஒக்கல் - சுற்றத்தார் , மருந்து - அமிர்தம் . 
ஆறலைத்துயிருண்டுடல்கவர்ந்தொளிக்குமவர்க்குமவ்வுடல்கருதாது 
கோறலைக்குறித்தகுடாவடி.சீயங்கொடுவரிவேங்கையெய்யாமான் 
மாறலைத்தெழும்போ தக்முதலாம்பன்மாக்கட்குமிடம் தாய்க் கொடுமை 
காறலைச் செய்யாதடர்ந்துயர்ந்திருண்டகாடுகள் பற்பகெடந்தான் . 

ஆறலைத்தல் - வழிகட்டிப்பறித்தல் , சீயம் - சிங்கம் , கொடுவரி - புலி , 
எய் - முட்பன்றி , ஆமான் - காட்டுப்பசு , போதகம் - யானை , மாக்கள் 
மிருகங்கள் . 
மாங்கனியுதிரப்புலியடிப்பைங்காய்வாழைக்கூன் குலைபலமுறியத் 
தேங்கனிந்தொழுகும்வருக்கைகள் கிழியச்செறிகமுகம்பழஞ்சிதறத் 
தாங்குமுப்புடைக்காயுடைதரப்பகட்டுத்தகட்ட கட்டிளவரால்பாயும் 
வீங்குநீர்ப்பழனமுடுத்ததேயங்கண் மென்மெலப்பற்பலகடந்தான் . 

வருக்கை - பலாமரம் , முப்புடைக்காய் - தேங்காய் . 
காம . 

மனும் பெண்மையவாவுறப்பொலிந்த காளையர் மார்பிடைவயிரத் 
தோமறுபூணிற்றந்நிழல்வேற்றுத்தோகையரெனநினைந்தூடிக் 
கோமள மடவார்மறுகிடையெறிந்தகுரூஉமணிப்பூணவட்குறுகு 
நாமநீளிருளை நக்கிவாளெறிக்குநகரங்கள்பற்பலகடந்தான் . ( கஎரு ) 

துன்னியவஞ்சமழுக்கறல் வெகுளி தோன்றிடாவகையுளத்தொடுக் 
கி , நன்னயமுடையார் போல் வெளிக்காட்டி நாட்டியதிறையுநன்குய்த்து 
ச் , சென்னிமேலிருகைகுவித்துநன் கொழுகிச்செயிருறுசமயமுற்றறிந் 
து , மன்னரையலைக்குங்கொலைத்தொழிற்குறும்பர் வாழ்நகர்பற்பலகட் 
ந்தான் . 

( கஎசு ) 
குறும்பர் - சிற்றரசர் . 
கந்தமென்மலரும்வயிரமும் பொன்னுங்கரிப் பெருமருப்பும் 

வெண்முத் 
சந்தனக்குறடுங்காழகிற்றுணியுந்ததைமயிற்பீலியுமெடுத்துச் [ துஞ் 
சிந்துவெண்டாங்கக்கரங்களாலிருபாற்செறிகுலையுடைத்துவார்பரவை , 
நந்தலில்வயிறுகிழிதரப்பாயுநன்னதிபற்பலகடந்தான் . ( கஎஎ ) 
சந்தனக்குறடு - சந்தனக்கட்டை , காழ் - மரவயிரம் , மருப்பு - கொம்பு .. 


குசேலர்மேல் கடலடைந்தவத்தியாயம் . 


க 


கொச்சகக்கலிப்பா . 
மெய்த்தசையிலாதொடுங்கி மேலாயதவத்தொடுங்கா 
னெய்த்தினிநாமற்றைவழியெவ்வாறு கடப்பதென 
வய்த்துணர்ந்துமென்மெலச்செலுறுபொழுதுமறுகும்வகை 
மொய்த்தெழுதீவெப்புடற்று முதிர்வேனில் வந்ததுவால் . ( கஎ அ ) 

வேனில் - கோடைக்காலம் , மறுகுதல் - மயங்குதல் . 
மண்கொதிப்பவறல் கொதிப்பவளி கொதிப்பவெண்ணுவா 
ரெண்கொதிப்ப நறுநீழலியைமனைவிட்டகலார்க்குங் 
கண்கொதிப்பக்கரங்கொதிப்பக்கால்கொதிப்பக்கற்பகஞ்சார் 
விண்கொதிப்பவவ்வேனில் வெம்பருவமே வியதால் . ( கஎசு ) 

அறல் - நீர் , வளி - காற்று . 
குலவுதனை விழுங்குவகைகொண்டகோட்கினமாகி 
யிலகரவநாடனைத்துமிதுசமயமெனப்பரிதி 
பலக திரும்புகுத்துடற்றப்பண்ணியசெவ்வழிபோலு 
நிலமகடனுடல்வெடிப்பநேர்தோன்றும்பெருங்கமர்கள் . ( கஅ ) 

உவகை - களிப்பு , அரவநாடு - நாகலோகம் , கோள் - கிரகம் , கமர்கள் 
வெடிப்புகள் 
நலக்கதிர்செய்நம்பகையைநான்மறையோரிதுகொண்டே 
விலக்குவர்நாங்கொண்டிருப்பின் மேவாதெப்பகையுமெனப் 
புலத்தமைத்துக்கவர்ந்தான் போற்பொய்கைகுளங்கான திமுன் 
னிலத்தமைத்த நீரெல்லாநெடும்பரி திகவர்ந்தனனால் . (கஅக ) 

புலம் - கருத்து , பரிதி - சூரியன் . 
தெள்ளுபுனனசைமிக்குத்திரிமருப்பினிரலையெலா 
நள்ளரியபேய்த்தேரின் பின்றொடர்ந்து நலிந்திடுமால் 
வள்ளலெனவெளிக்காட்டிவஞ்சிக்குமுலோபர்கள்பி 
னெள்ளுவறுமைப்பிணியோர் தொடர்ந்து தொடர்ந்திளைப்பது போல் . 

நசை - விருப்பம் , இரலை - மான் , பேய்த்தேர் - கானற்சலம் . 
புறங்கொடாத்திறல்வீரர் பூம்போர்வை நெகிழ்த்தகற்றிப் 
பிறங்குசாந்தாற்றிவிடுவளிக்களித்துப் பெரிதுவப்பா 
ரறங்கொண்மாதருங்கணவரங்கையன்றித் தடவுதலின் 
மறங்கொள் குயஞ்சிவிறிவிடுவளிதடவவம்பவிழ்ப்பார் . (கஅக ) 

சாந்தாற்றி - விசிறி, குயம் - முலை , வம்பு - கச்சு ( ரவிக்கை ) 
காலோடைவாவிகுளமுதலாயகணக்கிலவன் 
மேலோடும்புனல்வறப்பவவற்றுறைமென்பறவைகணற் 

5 


கூச 


குசேலோபாக்கியா நம் . 


- 


பாலானவொருவனிடம் பற்றியினி துண்டகிளை 
யேலாத்துன்பவனுறுங்காலிரிவதெனவிரிந்தனவால் . ( கஅச ) 

அவல் - பள்ளம் , கிளை உறவினர் . 
வாவிகாள் குளங்காணீர்வற்றினீர் முன்னளித்த 
மேவியவின் சுவைப்புனலால்வீங்கினேமிது பொழுது 
பாவியவப்புனலளிப்பேம்பற்றுபெனக்கால்வதுபோற் 
பூவியன் மக்கள்ளுடம்பு பொங்குவெயர் நீர்காலும் . ( கஅரு) 

கால்வது - கக்குவது , அளித்தல் - தருதல் . 
நண்ணருமிக்கொடும் பருவநகைதருவெள்ளொளிகாட்டி 
யெண்ணுமனங்கரைந்துருகள் 

ங்கமாந்துருகவிந் தியமுமுடனுருகத் 
துண்ணெனும் வெந்தீவெப்பந்தொகுமைந்தர்க்குறுத்து தலால் 
வண்ணமணிநகைத்துவர் வாய்மடகலார்தமைப்பொருவும் . ( கஅசு ) 

வண்ணம் - அழகு , துவர் - பவளம் . 
வாங்குகடலகப் புகுத்துவடவைவதிவ தையறிந்தா 
மோங்குகடல் சுவற்றவெனவுலகுரைத்தலது பொய்யே 
தேங்கியவிப்பருவத்தாற் செறிவெப்பிற்காற்றாமை 
யாங்குதளிரிடந்தேடியஞ்சியொளித்ததுபோலும் . (கஅ 31 ) 

வதிவது - தங்குவது , சுவற்ற - வறளச்செய்ய . 
இத்தகையவேனிலிடையிருப்பசியாலறபெலிந்தும் 
பைத்ததருநிழலிருந்தும்பள்ளமெலாபாராய்ந்துந் 
தத்து புனல்கிடையாமைத்தாகத்தால் வாய் புலர்ந்துஞ் 
சுத்தவிரதத்தவ நற்றுறைநின்றோன் சொல்லுமால் . ( கஅஅ ) 
சுடர்மறைய வூரகத்துத் துயில்வதற்காரிடங்கொடுப்பார் 
படர்வழிச்செனமக்கிவ்வூர்ப்பழக்கமுடையாரில்ரென் 
றிடருடையமனத்தினனாயெதிர்கோயின் முன்னுறங்கி 
யடர்கதிரோனெழுமுனெழுந்தாறுணர்ந்து நடந்திடுமால் . ( கஅசு ) 
கானவேன் முட்டைத்துக்காலூன்றமுடி 
லீனபார்முன் வாங்குங்கருவியுமங்கில்லாமன் 
மானமார் பெருந்தவத்தோன் மனமெலிந்து முகம் புலர்ந்தோர் 
தானமேவறவிருந்துட்டதையவிவையெண்ணுவான் . ( க • 0 ) 
செறிதரு தன்மனப்படியே செய்தலொருவற்கினிதா 
மறிவு றுக்குங்குரு மொழி கேட்டாக்கலஃதினுஞ்சிறப்பா 
முறிதருமோதிலர் சொற்கேட்டுஞற்றன் முனி துயர்மனையாள் 
வறிய மாகேட்டுஞற்றன் மண்ணிறனேர் கெடுதியுறும் . ( ககூக ) 


யாம் 


குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் . 


கரு 


இதுதெரிந்துமனையாட்டியியம்பியசொற்குடம்பட்டு 
முதுவெயிலாலுடல்வருந்திமூர்ச்சித்து மெலிகின்றே 
கதுமெனப்பல்காவதங்கள் கடந்தேன்வண்டுவரைநக 
ரெதுவெனக்கேட்டிடிலெவருமின்னுநெடுந்தூரமென்பார் . ( கஃ 2 ) 

கதுமென் - விரைவாக 
மற்றைவழியுங்கடக்கவலியின்றோர்விதத்தினா 
வற்றிடினுங்கருங்கடல்யாருதவிகொடுகடந்திடுவேன் 
பொற்றவதுகடப்பினுமப்புரத்திலெனையார் மதிப்பார் 
சற்றுமுணராதுவழித்தலைப்பட்டேனென் செய்தேன் . ( ககூ ) 
பாமகுட முடிமன்னர்கனிவந்துகாத்திருக்குங் 
கோமகன்றன் றலைவாயிலெவ்வாறு குறு குவல்யான் 
பூமலியுமவ்வா:பில்புகினுமவன்றிருச்சேவை 
யேமமுறவேழையேற்கெளிதுகிடைக் கிடுங்கொல்லோ . ( கா ) 

நனி - மிகுதியாக , குறுகுவல் - அடைவேன் . 
பகத்தைச் சார்ந்தும்வறுங்காய் கேட்கத்துணிவார்போற் 
பொற்புடையவெம்பிரான்றிருமுனரிதிற் புகுந்து 
மற்பமுறுதிருவேட்டலறிவேகொலெனவுளத்துப் 
பற்பலவுமெண்ணியயர்வுபிர்த்தானப்பனவனே . 

( க கூரு ) 
பொற்பு - அழத , வேட்டல் - விரும்பல் , பனவன் - வேதியன் . 
என்ன துயரினியுறினுமி துகாறும் வந்தமையான் 
முன்னனமனைக்குரைத்தபடி முற்றும் போய்வருவலெனத் 
தன்னுளத்திலெண்ணியெழி இத்தனிநடந்துசின்னாளின் 
மின்னுமிழ்கார்முகில்ப:பிலுமேல்கடலின்கரையிறுத்தான் . ( கசுசு ) 

இதுகாறும் - இதுவரைக்கும் , மனை - மனைவி , முகில் - மேகம் . 
என்னவெடுத்துரைத்தசுகமுனிவனிணையடிவணங்கி 
மன்னர்மணிமுடியிடறும் வார்கழற்கால்வயவேந்த 
னன்னர்கொண்மற்றைக்ககையுநடத்துகெனநளியிரப்ப 
வின்னலிலா துயர்ந்தமுனியின் புறவாய்பலர்கின்றான் . (கசுஎ ) 
வயம் - வெற்றி , இரத்தல் - பிரார்த்தித்தல் . 

முதலாவது 
குசேலர்மேல்கடலடைந்தவத்தியாயம் முற்றிற்று . 

குசேலழனிவர் திருவடிகளேசாணம் . 


ஸ்ரீ ராமஜயம் , 

இரண்டாவது 
குசேலர் துவாரகைகண்டு 
தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் 


100000 


( 
க 
) 


பஃறொடைவெண்பா. 
பூமேவுநான்முகத்தோன் போற்றித்துதிப்பதுவுக் 
தேமேவுபைந்துளவஞ்சேரக்கமழ்வதுவு 
மாமேவுமா மறைகள்வாழ்த்தப்பொலிவதுவுக் 
தாமேவுவஞ்சச்சகடமுதைத்ததுவுந் 
தீமேவுமாரணியஞ்சென்று திரிந்ததுவும் 
தூமேவுமன்பருளந்தோன்றப் பயில்வதுவும் 
பாமேகவண்ணன்பதம் . 

( 
சகடம் - வண்டி , பயிலுதல் - பழகுதல் , 
ஒருபொருண்மேன் மூன்றடுக்கிவந்த 

ஆசிரியத்தாழிசை. 
நீரார்பைங்கொண்டனிகர் திருமேனிப்பெருமான் 
பாராரநின்றசெழும்பங்கயச்செம்போதடிக 
டேர்வார் வினையிருட்குச் செங்கதிரோனென்பரால் . 
காயாம்பூவொத்த கதிர்த்திருமேனிப்பெருமான் 
பாயாமணமணக்கும்பங்கயச்செம்போதடிக 
ளாய்வார்வினைவாரிக்கார்வடவையென்பரால் , 
வற்றாக்கடனேர்வருதிருமேனிப்பெருமான் 
பற்றார்கழலொலிக்குப் பங்கயச்செம்போதடிக் 
வற்றார் வினையரவுக்கோருவணமென்பரால் . 

(உ) 
கொண்டல் - மேகம் , வாரி - கடல் , உவணம் - கருடன் , ஆரணம் - வேதம் . 

வெள்ளொத்தாழிசை . 
திண்ணமென்று தீய தீர 
வெண்ணமொன்றியென்று முள்வர் . 
கண்ணன்கமலக்கழல் . 

( 
திண்ணம் - திடம் , உள்ளல் - நினைத்தல் . 


اله 


( 
க 
) 


குசேலர் தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


( 
ச 
) 


ஒரு பொருண்மேன் மூன்றடுக்கிவந்த 

வெள்ளொத்தாழிசை. 
பற்றிற்பழுதியற்றும் பந்தத் துழனெஞ்சே 
செற்றச்சகடுதைத்தான்றாள் குறியாதெனகொலோ 
முற்றவொழிந்துவிடல் . 
துன்றுபவம் விளைக்கும் பந்தத்துழனெஞ்சே 
கன்றுகுணில் கொண்டான் பால் குறியாதென்கொலோ 
வென்று மொழிந்துவிடல் . 
நந்தும் வினைக்கிடனாம்பந்தத்துழனெஞ்சே 
யுந்தமருதிடந்தான்றாள் குறியாதென்கொலோ 
வந்தோவொழிந்துவிடல் . 
குறித்தல் - நினைத்தல் , குணில் - குறுந்தடி . 

வெளிவிருத்தம் . 
வேதந்தெரித்தானும் வேதத்திற்குள் வானுங்கண்ணன் போலும் 
போதந்தருவானும் போந்தொளியாய்நிற்பானுங்கண்ணன்போலு 
மேதந் தவிர்ப்பானுமெவ்வுபிருங்காப்பானுங்கண்ணன் போலும் . 

போதம் - ஞானம் , ஏதம் - குற்றம் . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
முற்றாவிளமென்றளிர்க்கரத்தான் முனிவிலாதுமெல்லெனச்செம் 
பொற்றாமரையிற்குடியிருக்கும் பூவை வருடுந்தொறுஞ்சேக்கும் 
விற்றாரணிநற்பதமிரண்டும் வியன் மாநிலந் தீண்டிடகடந்து 
கற்றாமேய்த்தசிற்றாயன்காமர்சீர்த்தி வாழியவே . 

( சு ) 
- நாகணவாய்ப்புள் , இது திருமகளுக்கு உவமையாகு பெயர் . 

மேற்படி - வேறு . 
பலதலையனந்தனோடெண்பகடுமெய்ப்பாறிநிற்ப 
மலர் தலையுலகந்தாங்கு மாலையந் தடந்தோள் வேந்தே 
குலமறையுணர்ச்சிமிக்ககுசேலன் சென்றிறுக்கப்பட்ட 
நலமலிநெய்தல் சார்ந்த நளிர்கடல் வளமிக்கன்றே . 

( 
எண்பகடு - அஷ்டதிக்குயானைகள் , அனர்தன் - ஆதிசேஷன் . 
சீருறு சங்கம் வாய்ந்து செழுங்குவலயமுண்டாக்கி 
யோருறுகமடமீனவுருவங்கொண்டுயிர்களோம்பி 


பூவை 


( 
எ 
) 


( 
அ 
) 


( 
கூ 
) 


குலைமா 


- 


குசேலோபாக்கியா நம் 
யேருறுபவளச் செவ்வாயியைந்து பொன்புணர்ந்து தண்ணென் 
காருறுநிறமுங்காட்டிக்கண்ணனைத் துணையும் வாரி . 
வாங்கு தெண்கடலின் மீன முதலுயிர்மருவலாலே 
வீங்கியபூலவாற்றி மிளிர் தரப்பூக்தநெய்த 
றேங்கிய மணங்கான்றான்ற சிறப்பினைச்செய்யுந் தம்மைத் 
தாங்குறுகளைகணானோர் தம்பழிமறைப்பார் போல . 

நெய்தல் - கருங்குவளை மலர் , களைகண் - ஆதாரம் . 
அலையெறிமணியுமுத்துமலகும்பன்பீனுமற்றுந் 
தலைமயக்குற்று முன்றிற்ரார்தருகுப்பையாகக் 

ருங்கியற்றும் பெண்ணை மடப்புனைகுரம்பைதோறும் 
வலைவளத்தொழின் மேற்கொண்டுவாழ்வனபரதச்சாதி . ( க 0 ) 
அலகு - பலகறை , பெண்ணை மடல் 

பனையோயாலை . 
அயில்விழிப்பகையாமென்பதறிந்துயிர்செகுப்பார் போலக் 
குயின் மொழிப்பரவமாகர்குரைகடன் மீன்கள் போழ்ந்து 
வெயிலிடையணக்கிப்பின்னும் விற்றுளமகிழ்வார்யாரே 
செயிருறுரீற்றத் செவ்வைச்சிதைத்துளத்துவகை செய்யார் . ( க்க) 

அயில் - வேல் , செகுத்தல் - கொல்லுதல் , பரவமாதர் - வலைச்சியர் . 
ணங்குகைத்தோணியேறியெறிவலைவீசுமார்ப்பு 

ங்குறப்பட்டபன் மீனருங்கரையுய்க்குமார்ப்பு 
முணங்கன்பீன்கவர்புள்ளோப்புமார்ப்புமிக்கோசைபோக்கி 
வணங்குதுண்ணிடையாரம் மீன்மாறிடுமார்ப்புமல்கும் . ( கஉ ) 

ஒப்புதல் - ஒட்டுதல் , உணங்கல் - உலர்தல் , ஆர்ப்பு - ஒலி , 
மீன்விலைக்கொளவச்சேரிவிருப்பொடு புகுந்தமைந்தர் 
வானவிற்போலுநெற்றிவலைச்சியர்கண்மீன்பாய் 
மானமால் கொண்டன்னார் சொல்வரம்பினைக்கடவாராகி 
யினமிக்குறப்பொன்னெல்லாமீந்தளித்தவையேகொள்வார். ( கூ) 

மால் - ஆசை , அளித்தவையே - தந்தவற்றையே , 
கொழுஞ்சுறாக்கொழுமீனோடு கூட்டி நன்கருத்தவாங்காங் 
கெழுங்கரும்பெண்ணைதோறுமிறக்குகண்மாறப்புக்கார் 
செழுங்கதிர்த்தரளக்குப்பை சேயொளிப்பவளஞ்சால 
வழுங்கலில்பர தமாக்களிடைக்கிடையளிப்பக்கொள்வார் . ( கச ) 

பெண்ணை - பனைமரம் , தரளம் - முத்து . 


( 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


பெருகிய செல்வருள்ளும் பயனிலாருளராற் பேணி 
பருகியசெல்வருள்ளுமபயனுளாருளரென்றாய்ந்து 
பெரியவர் சொலுஞ்சொற்றே மறும் பெரிய நீர்க்கடலுமாங்காங் 
குரியவெண்மணற்சிற்றாறந்கேணியுமுரியரோல் . 

( கரு ) 
சிற்றிடைவலைச்சிபார்கடெருத்தொறுங்கூறிவிற்கும் 
வற்றன் மீனாற்றம்போக் குமவர்மணிக்குழற்றாழம்பூ 
பற்றுபுபரதர்கோட்டிற்பரப்பு மீனாற்றம்போக்கு 
பற்றவர்திணிதோல் வேய்ந்த செய்தலங்கண்ணியாதோ . ( கசு ) 
மருங்கிலப்பரத்திமார்கண்மடநடை கற்பான் வேண்டி 
யொருங்கு வந்தடைந்தாற்போலவுயர்கரும்புன்னைச் சேக்கை 
யருங்குவப்பார்ப்பினோமே பெடையொடுமன்னந்துஞ்சும 
கருங்கொடியடம்பு சூழ்ந்தகைதையங்காலைவேலி . 

( கா ) 
1 ) + மருவகு - இடை , பாப்பு - குஞ்சு . 
தினை முதல்வராகுமுன்செஞ்சாலிமுன்விளைக்குமூன்று 
வனை புகழ்நிலத்தார் நன் குமழைவளமவேண்டிநிற்பர் 
பனைசெறியிந்நிலத்துப்படுமுப்புவிளபபோரென்றும் 
வினைதவாதுஞற்றமிக்கவெயில்வளப் வேண்டிநிற்பர் . ( கஅ ) 
இவ்வகைவளங்களெல்லாமினி துகண்விட்டுநோக்கிச 
செவ்வியவிறும்பூதெய்திச்சீகரந்துளிப்பத்தன்மெய் 
யொவ்வமெல்வளிசண்ணென்னவருடவோர்புன்னை நீழ 
லௌவியமவித்தமேலோன் சற்றிருந்தயர்வுயிர்த்தான் . (ககூ ) 
சீகரம் - நீர்த்திவலை , கண்விட்டு - பாாவை செலுத்தி , இறும்பூதி - ஆச்சரியம் . 
இக்கலமுகைப்பாற்குப்பொன்னிர்மியு மீதற்கில்லே 
மிக்கவனகேளாதுய்பபவிரும்பு மசிறப்புமில்லே 
நக்கசெங்காலக்கண்ணன்சேவைக்குநடக்கிறேமென் 
றெக்கபெய்யுரைததிட்டா லுமுண்மையென்றுள்ளங்கொள்ளான் . (2 0 ) 

உகைத்தல் - செலுத்தல் , இம்மி - ஒரு சிறறெண் . 
என்செய்வா நன்சொற்கூறியிரப்பதேதுணிவென்ரெண்ணிப் 
பொன்செய்தமலர்பபூம்புனனை நிழலினின்றெழுந்துபோந்து 
வன்செயன்பீகாற்சார்ந்துமனமிரங்குலாபல்கறி 
நன்செயலேறிநின்றானடைக்கலமேறினானே . 

( உக ) 
மீகான் - கப்பலோட்டுகிறவன் , நடைக்கலம் - கப்பல் . 
கூம்புடைக்கலமீகானாற்குனாகடல்கிழியவோடித் 
தேம்பலிறுவார கக்குசசெஃறுறையிறுத்தலோடும் 


குசேலோபாக்கியா நம் . 


( 
உஉ 
) 


( உ . ) 


(உச ) 


( உரு ) 


பாம்பணைக்கடவுள் பாதபங்கயமுள்ளத்துள்வோ 
னோம்பலுற்றிறங்குவாரோடிறங்கினானுவகையெய்தி . 
கூம்பு - பாய்மரம் , இறுத்தல் - தங்குதல் . 

கலிவிருத்தம் 
பானலந்துவரைப்பன்மினார்கண்வா 
யானலந்துவரைப்பற்றுறாதவன் 
வானலந்துவரைப்படுப்போன்பின்வாழ் 
கானலந்துவரைப்பதிகண்ணுற்றான் . 
தருமந்தன்னகந்தங்கிப்பொலிவுறத் 
தெருமந்தன்ன குபாவஞ்சிதைதர 
வருமந்தன்னவன்வைகலினாரஞர்க் 
கருமந்தன்னமுமின்றக்கடிநகர் . 
கொடியவிஞ்சிவட்காரைக்குனித்தடுங் 
கொடியவிஞ்சிவட்கானாக்குனித்தடுங் 
கடியகற்சிக்கிடங்கராக்காலுறுங் 
கடியகற்சிக்கிடங்கராக்காலுறும் . 
குவலையங்கமலங் குலவாம்பன்மல் 
குவலையங்கமலங்குகுதிக்கு முன் 
குவலையங்கமலங்குறத்தோற்றிநன் 
குவலையங்கமலங்குயிற்றந்தகர் . 
இன்ன மாநகர் காண்டலுமேர்முகி 
லன்ன மேனியற்காண்டலொப்பாமகிழ்ந் 
தின்னறீர் தரவெட்டிவிசைகொளீஇ 
நன்னர்நெஞ்சனடக்கத்தொடங்கினான் . 

ஏர் - அழகு , இன்னல் - துன்பம் . 
பரிக்கொதுங்கியும்பாய்தருமும்மதக் 
கரிக்குந்தேர்க்குமொதுங்கியுங்கார்க்குழ 
லரிக்கண்மாதர்க்கொதுங்கியுமாழ்வினை 
பரிக்கலா தான்படருகின்றானரோ . 
முன்னும்பாாக்குமுதிரொலிதோன்றலாற 
பின்னும் பார்க்கும் பெருநிலத்தூருயி 
ருன்னும் பார்க்குமுறுலர் குழாமெலா 
மின்னும்பார்க்கவெழுதிடுஞ்சீர்த்தியான். 
உறுவர் - முனிவர் , சீர்த்தி - கீர்த்தி . 


(உசு ) 


( 
உ.எ 
) 


( உ.அ ) 


(உக ) 


குசேலர்தந் நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


டை 


[ ம் 


சீதநீழற்செலிற்சிற்றுயிர்த்தொகை 
போதச்சாம்பு மென்றெண்ணியபுந்தியா 
னாதவந்தவழாறு நடந்திடுங் 
பாதலங்கை விரித்துக்கவித்தரோ . 

( 10 ) 
ஆதவம் - வெயில் , ஆறு - வழி . 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
நாகுவண்டொலிப்பப்படுங்கடற் செருக்கானாடொறுமின் பிடியூட்டும் 
பாகுடல் குமைக்குங்கறையடிக்களிறுபாவிய கூடமுங்கடுங்கா 
லேகுவாம்பரி மந்திரங்களும் வாட்போரிலகுகல்லூரியும் விண்ணிற் 
போகுயரிரதநிலைகளுமிகுத்தபுடைவளப்பெருநகர் கடந்தான் . ( ஙக ) 

கல்லூரி - கல்விபயிலிடம் , நாகு - இளமை . 
கூந்தலம் பிடியுங்கோணைமாக்களிறுங்கூடியாட்டயர்ந்தென மணிப்பூ [ ஞ் 
ணேந்தெழிலிள மங்கையருமைந்தரும் பொன்னியை தருசிவிறியும்பந்து 
சேந்தகைத்தலங்கொண்டொள்ளறலிறைத்துச்செறி களியின் புவந்தாடு 
பூந்தடமலிந்து பலவளநிறைந்து பொலிதருமிடைநகர்கடந்தான் . 

பிடி - பெண்யானை , அறல் - நீர் . 
செப்பருமருநூன்மடந்தபு தேர்ச்சிச்செந்தமிழ்ப்புலவர் தந்தூக்கி 
ற் , றிப்பியவணியும் பல பொருள் வாய்ப்புந்தெளிதருநீர்மையுஞ்சீருந் , த 
ப்பிலாழமுங்கொண்டலர்மணமுடைத்தாய்ச் சாற்று தோறகலமுற்றெவ 
ரு , மொப்பருங்குரைத்தென்றுரைத்திடப்பொலியுமுண்ணகரகழியைக் 
கடந்தான் . 

( கூகூ) 
தூக்கு - பாட்டு , மடம் - அறியாமை . 
படங்கிளர ரவப்பாயுடைப்பகவன்பாரளந்திட்டநாள்வளர்ந்தாங் , 
கிடங்கொள் விண்ணுலகம் போழ்ந்துமேல்வளராவெதிர் தரியலருயிர் மட.. 
ங்க , முடங்குளை மடங்கலடங்கருமுழுவை முதற்கொடும் 

பொறிபலவுடை 
த்தாய்த் , தடங்கொளீஇயின்றமதிற்பெருவாயிற்றடையையுந் தடையறக் 
கடந்தான் . 

( ஙச ) 
தரியலர் - பகைவர் , மடங்கல் - சிங்கம் , உழுவை - புலி. 
உட்புகுமரசைமுன் புகுந்திருந்தவோராசெதிர்கொளுங்காலை 
விட்புலம்புகழுமற்றுமோரரசுவிரைவினுட்புகுவதுகாணூஉ 
நட்புடையிவ்வீரரசுநன்கெதிரநடப்பவிவ்வாற்றாதுறலாற் 

( தான் . 
கட்புலம்புகா தாநெருக்கிடையொ துங்கிக்கரங்கண்மேற்பாக்கியுட்புகுந் 
விடம்படுவடிவாண்மள்ளருக்கொதுங்கின் விரைவினவ்வொதுங்கிடம்வ 
றிடம்படுபரிகடாவிடமதற்குந்திரிந்தொதுங்கிடுமிடஞ்சீறிக் ( னிபோற் 

டு 


ச . 


தோ . 


வாசனை . 


குசேலோபாக்கியாநம் . 
கடப்படுகளிறுபாயிடாதற்குங்கண்டொதுங்கிடுமிடங்கொடிஞ்சி 
யிடம்படுமிர ஈமுன்பினூரிடமற்றெவ்விடமிவனடந்திடுவான் . ( நசு ) 
போதருமிடங்கடொறுநெருக்குறலாற் பொன்வரையனைய தோண்மைந் 
மேதகுமார்பத்திலங்குமாலைகளும் வினாகெழுகலவையுமிளமை ( தர் 
மாதர்மெய்ப்பூசுங்குங்குமச்சேறுமான் மதமளாவியைந்நூற்றுக் 
காதநாறிடுசெஞ்சந்தமுங்குசேலன்கந்தையு நாறினமாரே ( ஈ.எ ) 
வெளிவருவாருமுட்புகுவாரும் வீதியிற்கலாம் விளைப்பாரு 
மளிமலர்மாலைசாந்தமுன் கொடுபோயலங்கரிப்பாருமுன்வாயி 
லொளிபெறுகதவந் தட்டி நிற்பாருமுழ, லுகின்றாருபாய்மைந்தர் 
களிதரப்பயிலப்போகம் விற்றுண்ணுங்கணிகையர்சேரியைக் கடந்தான் . 

கதவம் - கதவு , கடம் - மதம் , விரை 
சங்கரிந்தெடுத்தாற்போன்றவாலரியாற் சமைத்திடப்படுபுழுக்கலு 
ந்தீம் , பொங்குபாற்குழம்புமளையுமாச்சியமும் பொருவில் பால் சுவைக்கறி 
களுந்தேன் , தங்குமுக்கனியுமமைத் துண்பார்க்குதவத்தக்கபொன்முத 
லவுள்ளனவென் , றெங்குமாறாய்வற்றரைத் இடுப்பின்னோரிருந்தெரு 
நோக்கியுண்பகிழ்ந்தான் . 

( உக ) 
புழுக்கல் - சோறு , அரி - அரிசி , அளை - வெண்ணெய் , ஆச்சியம் - நெய் . 

குருபலர் வெண்பொங்கட்டி மூன்றமைத்த குமுதத்திற் பொற்கலஞ் 
செறித்தும் , பொருவறுபனி நிருலையின் முத்தரிசி புகட்டியொண்மணித் 
தழலிட்டுத் , திருகில்வித் துருமவிந்தனமடுக்கித்திருமலிவணிகர் தந்தெரு 
வி , னருமைசால்சிறியபினாக்கள்பண்ணையினுமடுந்தொழில்கற்பது கண் 
டான் , 

( ச ) 
குமுதம் - அடுப்பு , வித்துருமம் - பவளம் , இந்தனம் - விறகு . 
ஆப்பியான் மெழுகிமுத்த நுண்டுகளானவிர்தரு கோலமுமியற்றிப் 
பூப்புனை கூந்தற்பார்ப்பனபகளிர்பொலிமற்றைப்பணிதலைநிற்பத் 
தூப்பயிலுபகரணங்கொடுமறையோர்துணர்த்தழல்வளர்த்தவியம் ரர்க் 
கூப்பிடுபளிக்கும்பன் மகச்சாலைக் கூட்டமாங்காங்குகண்டுவந்தான் .(சக) 

ஆப்பி - கோமயம் , (சாணி .) 
கறைகபுகலைத்தோன் முடிந்தபூனூலர்கவின்றருமுஞ்சிநாணாையி 
னிறைதருதானைச்சொருக்கு முன் றூங்கநீளவிட்டவர் குழாங்கூடி 
மறைபலகற்குங்கிடைகளுநடைதேர்மாண்புடையாசிரியன்சொற் ( னால் . 

றைவறவுணர்த்தும்பெருமையுங்கண்டுங்கேட்டுமுள்ளுவகை கூர்ந்தன 
சீதனப்பளிக்குமாடமேன்மடவார்செறிதருபுலவியில்வெறுத்த 
தீநறுமணிபொன்றரளமாலிகைகள் செல்பவர்கா லுறப்பின்னி 


குடை 


குசேலர் தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


சங 


பாதர்மேன்மைந்தர்மைந்தர்மேன்பாதர் பா றிவீழ்கரவடிக்கடி செ 
யேதமிலரச வீதியிற் புகுந்தானிருந்தவக்கு சேலமாமுனிவன் . ( சங ) 
புலவி - பிணக்கம் , முஞ்சி - ஓர்வகைப்புல் ( தருப்பை .) தரளம் - முத்து . 

மணிகள்கால்யாத்தமாளிகைதோறுபருவியாலவிதிர்பாக்குப் , பணி 
தருமைந்தர் சென்னியிற்புயத்திற்பதமெடுத்தோர்சிராத , ரணிகிளர்சி 
லம்பினொலியும்பின்னெழுபொன்னவிர்ககாஞ்சியினொலியுங் , குணில் 
பொருமுாசமுதலியபடங்கக்குமுறு கல்கேட்டுள்ளோகத்தான் ( P ச ) 

காஞ்சி எண்கோவைமணி . 
வரைமிசைமுளைத்தகழை நுனிக்கழன்றமாகணவரியசைந்தாற்போ 
னிலாபடுமாடச்சிகைாடுபாா காெடுமரத்து கிலரைவ துவும் 
புரை தபச்செறித்துக்கட்டிய பணியாற்பனைக்கதோரணங்களின் மீது 
திரைநரைமூப்பிலமாரூர் விமானஞ்சிக்குண்டு கிடப்பதுங்கண்டான் . 

மாசுணம் - பாம்பு , உரி - தோல் . 
பாற்றினஞ்சுழலும் வசித்து நிகெடுவேற்பார்த்திபர்மூன்கடிப்போர் 1 
மேற்றுரிமுராவேற்றிடி முழக்கமெழுதலும் வெளிற்புத்தெழுந்து 
கூற்று முண்ணங்கவெதிர்பரிக்காரர்கு அகிடாவகைசெலுங்களி. 9 
காற்றுவெம்பரிவிலாழிதிர்ச்சோற்றிற்கால்பதித்தெழாவகைகண்டான் . 

பாறு - பருந்து , கடிப்பு - குறந்தடி , வெளில் - யானை கட்டுந் தூண் . 

தம்மிடையேற்றாரவரிடைச்சிறந்த கரணிமன்னவரும்வந்தேற்பர் , 
செம்மையிற்கொடுக்கும் பொருளுடனெழக்குஞ் செழுங்கரகப்புனல் 
பெருகி , மும்மை நல்லுலகும் வியப்பமணதியாய் முடுகிடக்கதியவனுறுத் 
தும் , வெம்மை நீர்பாக்குச்சிறுவர்கைத்தோணிவிட்டுலாயாடு நல்கண் 
டான் . 

( எ ) 
கெண்டிகை , கதிரவன் - சூரியன் . 
தெள்ளியதாளநீற்றிய சுண்னந்திற்றியமாடவாய்தோறும் 
வெள்ளியாற்பொன்னாற்பதுமராகந்தால்வித்துருமத்தினான் மற்றை 
பொள்ளியமணியாலமைத்தகந்திகண் ரீயுயர் கதலிகள் பசுங்கள்கரக 
ளுள்னியவானத்தலமாநிறுத்தியுறுத்தபல்லணிகளுங்கண்டான் . ( அ ) 
தம்பையூரிறைவனகர்வளங்கண்டால்தாக்குலாவன் பின்னோன் 
செம்மையாரரசு புரிநகர்வளத்தின்சிறப்பு நோக்கிடல் குறித்தாங்குத் 
தும்முதீப்பொறியவேலிளமைந்தர் துணைவியரோடுமின்பமரும் 
விப்முவான் செல்வடமாடமாளிகையின் பேற்றவழ்ந்திடுவனகண்டான் . 

சலதரம் - மேகம் , சந்தி - சுமுகமரம் . 


கரகம் 


குசேலோபாக்கியா நம் . 


4 


மன்னர் தம்பவளக்காற்குடைபிச்சம்வரைந்திடுகே தநமொலிய 
னன்னர்கொள்சிவிறியாலவட்டங்கணனி துவன்றாவிருள்பரப்பப் 
பன்னகமணியும்வயிரமுமுத்தும்பதித்தபொன்பகுடமுங்குழையு 
மின்னல் செய்வாகுவலயமும்வாளும் வெயிலுறப்பரப்புதல் கண்டான் . 

கேதநம் - கொடி , பன்னகமணி - மாணிக்கம் . 
வெண்மையிற்றிகழ்ந்தமேனிலைமாடவியலுபரிகையிடையிருந்து , 
நுண்மையிற்புனையப்புகுந்தவோர்மைந்தனுவலருங்காமத் தான் மயங்கி 
ப் , பண்மையிற்பொலிந்தாள் வழக்கறுத்தமர்க்கும்படரரிக்கண்ணிதனு 
தலென் , றண்டையிற்செறிந்தசிறுபிறையிடைப்பொட்டணிந்துவெள் 
கிடுவது கண்டான் . 

( ருக ) 
பொற்றை நன்மாடத்துப்பரோர்மடந்தை புரிகுழற்றரள வெண்பி 
றையு , மற்றொருமாடத்தும் பரிற்றங்குடிங்குலிற் செறிந்தவெண்பிறையு 
ங் , கற்றவர்புகழும்பெருந்தவமுனிவன் கண்டிருபிறைகளுள்ளனவோ 
வற்றவித்தன்மையென்னெனமயங்கியுண்மைதேர்ந் துண்ணகை கொண் 
பான் . 

( 2 ) 
நவமணிமாடமீமிசையிட்டநறும்பரியங்கத்தினன்கு 
துவளிடைமடவாரொடு நலனுகர்ந்ததோள்வலிமைந்தர்களவர்பூ ( றா 
விவர் குழல் சேர்த்துக்கட்டிடக்கதிர்நாணெடுத்தனர் மயங்குபண்மையிற் 
ழுவர்குடி குயினிற்கட்டினரதனையுறுமின்னேயென்னவுட்கொண்டான் . 

பரியங்கம் - கட்டில் , குயின் - மேகம் . 
பாயொளிவிரிக்கும் பொற்றகடிணங்கப்பாதித்துநன் கியற்றிய மாறுகின் 
மேயின்னவரசர்வில்லிடும் குடமிடைதலினொன்றொடொன்றுரிஞ்சச் 
சேயபன்மணியும் வயிரமுமற்றுஞ்சிதர்தரவு திர்ந்து தங்குவதாற் 
காயும் வெம்பரல் போற்செல்லுகின்றார் தங்காலிடையுறுத்துதல் கண்டா 
மாங்குயின்மருட்டு மழலையங்கிளவிமதர்த்தரிபடர்ந்துமைகோய்கட் 
பூங்குழன்மடமாதர்களொடுங்கண்ணன் பொன்னுலகோரழுக்கறுப்பப் 
பாங்குறப்புரியுமின்பநற்கலவிப்பகுப்பெலாங்கைவளற்கொண்டு 
தேங்குமந்நக ரார் தங்கண்டாளிகைமுன்சித்திரித்திருப்பனகண்டான் . 

வீதி , வில் - ஒளி , கிளவி - சொல் . 
தரைமி சைக்கொடுங்கோனடவியகஞ்சன்சாளவனேசிசுபாலன் 
வரைநிகர்தோட்காலயவனனாதிமாற்றலர்ச்செகுத்த போர்க்கண்ணன் 
விரைகெழுவென்றிப் பெரும்புகழ்யாப்பின் மேவரவியைத்திடந்தோறு 
திலாசெறிகடல் குழு கினர் வியப்பத்தித்திக்கப்பாடுதல் கேட்டான் . ந் 


மறுகு 


- 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


ய 


தன்வயிற்றுலக முழுவதுமடக்கித்தந்து மீட்டளித்திடு பிரானை 
மின்வயிற்பொலியவுயர்ந்தமாளிகையென் வியன்வயிற்றடக்கிமீட் டுமிழு 
பொன்வயிற்பொலிந்தவிந்நகர் வளப்பம்புகலுதல் சேடற்குமரி தான் ( ம் 
முன்வயிற்காணலிந்திரன்றனக்கு முடிவரிதாலெனமதித்தான் . ( ருஎ ) 
மாந்தளிர்மேனியிலக்குமிமணாளன்மலர்தலைப்பு விவகுக்குறுங்காற் 
றேந்தடமலராற்கணிநகரிம்மாதிரிகைசெய்யெனத்தெரிவிப்பச் 
சேந்ததன்னான் குகரங்களாற்சிருட்டி செயப்படுமாநகர்போலும் ( ன் . 
வேந்தர்கணெருங்குமுரசுகண்படாவிவ்வியனகரெனவுமுட்கொண்டா 
சிறந்தவந்நகரவளத்திலிவ்வா றுசிறி தறிந்தற்புதமுறலால் 
விறந்தபல்கா தவழிநடந்ததனான் மேவியவருத்தமுமிளைப்பும் 
பறந்தன பசியுமொழிந்தது நாவிற்பைம்புனலூறிய துறவு 
மறந்தழைமனத்தானுடலமுஞ்சிறிது தளிர்த்ததால் திசயம்பயப்ப . 
ஐந்து துந்துபியின் முழக்கமுமன்னரவிர்கழலொலியும் வாப்பரியி 
னந்தலிலார்ப்புங்கந்தடுகளிற்றினறலலுந்தேராவமுஞ்சேர்ந் ( யுஞ் 
தந்தினின்றெழுந்துவிண்முகடுடைக்கவளவில்பல்வளத்த வாய்ப்பொலி 
சந்தமார்கண்ணபிரான்றிருக்கோயிற்றனித்தலைவாயிலைச் சார்ந்தான் . 

கந்து - யான கட்டுந் தூண் , சந்தம் - அழகு . 
கண்டனன்றலைவாயிற்பெருஞ்சிறப்பைக்கழியவுமுள்ளத்துத் திகைப்பு 
கொண்டனனடங்கிலாவிறும்பூதுங்கொண்டனனெண்ணிடு தற்கும் ( க் 
விண்டசிற்றிடமுமின்றொரு கற்பமேவி நாங்காத்திருந்திடினுந் 
தண்டலினெருக்கந்தவிர்ந்திடாதுள்ளாற்சார்வதெவ்வாறென நினைந்து . 

எண் - எள் , இறும்பூது - ஆச்சரியம் . 
கன்னல் பல்கழிதல்கண்டுபாணித்தல் காரியமன்றினித்துணிந்திம் 
மன்னிய நெருக்கிற் புகுந்திடினமக்குவருவனவருகவென்றோர்ந்து 
துன்னினானங்கோரரசனைச்சூழ்ந்த சுடர்ந்தகஞ்சுகப்படிவுடையார் 
மின்னியவாளாற்பற்பலர் துரப்பவெரீஇயினான் சேயிடையகன்றான் . 

கஞ்சுகம் - சட்டை , பாணித்தல் - தாமதித்தல் . 
மீட்டுமுட்டுணியாவணிகொளாங்கொருசார்மென்மெலமேவினனா 
ங்குத் , தாட்டுணைபணிந்துகண்ணனுக்களக்குந் தயங்குசெம்பொற்பொ 
திகுவித்த , போட்டிடமதனாற்காவலர் பலருமுடுக்கினார்வாளுறைகழித் 
துத் , தீட்டரும்புகழோனென் செய்வானடுங்கித்தியங்கியோட்டம்பிடி 
த்துய்ந்தான் . 

( * கூ ) 
பின்னரெங்கனம்யாம்புகுவதென் றுளத்துப்பெரிதுபாராய்ந் துமின் 
றிடுபோ , துன்னருங்கடவுட்கண்ணனதருள்போலோவருந்தானை தற் 


குசேலோபாக்கியா நம் . 


டயாளம் 


சூழ , மன்னனாங்கொருவனடைந்தனன் கண்டான் மற்றவன் சேனையுட் 
புகுந்தான் , பன்னரும்வருத்தமுடங்குறல்யாவும் பரித்தனன் மென்மெ 
லநடந்தான் . 

( சுச ) 
நெருக்கினுட்படலா லுடலரைபட்டு நீளிடைக்காவிலத்துறாமல் , 
வெருக்கொளச்சென்றுங்கரங்கண்மேலெடுத்தும் விடாதுகையிடிப்பு 
ண்டும் வளைந்தும் , பெருக்குறுவெயரின்மூழ்கியுமிரண்டாம்பிறப்பிது 
நமக்கெனவுணர்ந்து , திருக்கிளர் துவாரபாலர் நிற்கின்றசெவ்வியவிடத் 
தினையடைந்தான் . 

( கூடு ) 
நீளிடை - நெடுந்தூரம் , வெயர் - வேர்வை . 
நெடியவனடியாரிவரெனவெவருநிகழ்த்திடத்தகுமடைய 
படியறப்புனைந்து பொலிவுறுத்துவாரபாலரைக்கண்டனன் மகிழ்ந்தான் 
டி.வில் வைணவசிகாாணிகளாகுமற்றிவர்வைகுந்தத்துறையுங் 
கடிதலில்சயவிசயர்களேயினரைக்கடுப்பவரிலரெனநினைந்தான் . ( சுசு ) 

நெடியவன் - திருமால் , நிகழ்த்தல் - சொல்லல் , 
முகத்திடைநீண்டவுரோமரிக்கவனெண்முடிதற்குமிடமறயாரு 
நகத்தகு பற்பறுளையுடைக்கந்தைநயந்துகொண்டவன் மதிப்பிலாமை 
மிகத்தரும்யாக்கையுடையவன்றுவாரமேவுமப்பாலர்முன்குறுகி றே . 
யிகத்தலில் குணத்தீர் கேட்டருள்வீரென்றியம் புறத்தொடங்கினனன் 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
மக்களுண்மிக்கீர் நீலவண்ணனுக்கடியீர் தூய்தாத் 
தொக்கபுண்ணியத் தீர்பாவத்தொலைக்கமாதவருஞ்செய்ய 
நக்கபூங்காலத்தோனுநண்ணரும்புகழ் பெற்றுள்ளீ 
ரெக்கலைகளினும் வல்லியேப் புபொன்னாசிகொண்மின் . ( * 4 ) 
உங்களை நோக்குந்தோறுமுவரியும் வெஃகுமேனிச் 
செங்கண்மாறனைக் கண்டாங்குச் செறிந்திடுமுவகையந்தக் 
கொங்கவிழ்கமலச்சேக்கைக்கோமளவல்லிமார்பன் 
றுங்கநற்சேவையாற்றித் நூயராதலினானன்றே . ( ஈசு ) 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
எளியனேன் மறையோர் தங்குலத்துதித்தேனென்பெயர்குசேலன் 
மிக்கொலிக்கு , நளிர் கொள்வெண்டரங்கப்பாற்கடனாப்பணாகணைத்துயி 
லொழிந்தடியார்க் , களிசெய்தல்லார்க்கீறுறுத்திடவவதாரஞ்செய்தக 
ண்ணபிரானோ, டிளமையிற்பற்பல்கலைபயின்றுள்ளேனி சைக்குமுக்கு 
ற்றமுமகல . 

( 10 ) 


குசேலர் தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


கத்துவெண்டரங்கக்கடலை மீகாறைகடந் தவண்கரைப்படரொரு 
வற் , செத்து மண்டியயன்னெருக்குடைவாயிற்செழுங்கடறன்னை நல்ல 
ருளே , பொத்துநெஞ்சக நும்மாற்கடந்தடியார் பொருள் பெறுமுததியங் 
கரையென் , றொத்து மாமறைகள் சொலப்படுங்கண்ணனிடையடைதர 
வளநினைந்தேன் . 

( எக ) 
வச்சிரத்தடக்கைவாசவனேவமஞ்சினம் பொழிந்தகன்மழையை , 
சும்விண்ணுரிஞ்சும் போகுயர் குவட்டோர் நாகமேந்தித்தடுத்தருளு, மச் 
சுதன்பாற்சென்றேழையேன்வருகையறிவித்தென்றவையவட் சேர்த்த 
ன் , மெச்சுறுங்கடனென்றுரைத்தனனெவரும்விரும்பு அகுசேலமாத 
வனே . 

( எஉ ) 
மஞ்சு - மேகம் , நாகம் - மலை . 
இன்னணம் வாயில் காப்பவர் தம்மோடீங்கிவன்! கன்மொழிகேளா 
வன்னவர்பக்கலுறுஞ்சிலர் மடமையாலடாப்படு மனத்தா 
ருன்னருமறைநன் கோர்த்தவிக்குரேல்னொளிர்முகத்திணைவிழிபாப்பிப் 
பன்னருமிழி சொற்புகலலுற்றாற்பரவை ருமூலகெலாம் புரப்போய் 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
வகுத்தபல்லுலகும்போற்றபாற்றலர் கூற்றுர்மேவர் 
செகுத்தரசாளுங்கண்ணர் செம்பலெங்கே நீயெங்கே 
யிருத்தபஃறு வாரக்கதையேழைப்பார்ப்பானேரற்றும் 
பகுத்தறிந்திடலற்றாய்கொல்பயனின் மூப்படைந்தாய் போலும் . ( எச ) 
மின்மை செய்பகைஞர்மோலிமிதித்திடுகழற்காற்கண்ணன் 
றன்மையுமேழையாகின்றன் டையக் ெதரிந்துபோக்கில் 
வன்பை செய்புழைக்கைமாவாசகமும் போலும் வாரிக் 
கொன்மை செய்திருபாவின் குளப்படி நீரும் போலும் . ( எடு) 

புழைக்கைமா துவாரத்தோடு கூடி துதிக்கையையுடைய யானை . 
கனகமால்வரையுண்ணங்கட்டியும்போலுஞ்செங்கேழ்த் 
தினகரவொளியுமோர்கத்தியோகத்தினொளியும் போலு 
மனகமார்தருவும்புன் ரிழ்கம் புலும் போலுஞ்சேடப் 
பனகமுஞ்சிறுநாங்கூழும் போலுப்பாய்மிடிப்பார்ப்பானே . ( எசு ) 

கத்தியோதம் - மின்மினிப்பூச்சி , நாங்கூழ் - நாக்குப்பூச்சி . 
பொருணனியுளனென்றியாரும்புகலுமோர்வார்த்தைவேண்டு 
மிருகையுங்கடகம் வேண்டுமிலங்குகுண்டலங்கள் வேண்டும் 
வருவிரலாழிவேண்டுமார்பிடைமதாணவேண்டு 
முருவமுத்தாரம் வேண்டுமுயர்ந்தபட்டாடைவேண்டும் . ( எஎ ) 


- 


சஅ 

குசேலோபாக்கியா நம் 
சிவிகைமுன்னூர்தி வேண்டுஞ்செழும்பொருட்செலவுவேண்டுங் 
குவிகையே வலரும் வேண்டுங்கோலமார்ந்திருக்க வேண்டுங் 
கவிகை தாங்குநரும் வேண்டுங்கையுறைசிறப்பவேண்டு 
மவிகையில்விளக்கம்வேண்டுமரசவைகுறுகுவார்க்கே . ( எஅ ) 
சிறப்புறச் செல்வராகிற்சிறப்புறு முகமன் செய்வர் 
பெறப்படுமிடியராகிற்பிடர் பிடித்துந்துவார்கள் 
வறப்பிலுன் முன்னாணட்பை மறந்திடாதிருக்கின்றான் கொ 
லிறப்பநேற்றுண்டகூற்றையின்றியாமறப்பமாகில் . 

( எசு ) 
இலகுமோர்நகரச்செல்வரிடத்தினுஞ்செல்வர் நட்பே 
நிலவுறநிற்குமேழைநீர்மையர்நட்புநில்லா 
தலகில்செல்வத்தனாகியரசர்யாவருத்தத்போற்ற 
மலர் தலையுலகங்காக்குமன்னன்மாட்டுன்னட்பெற்றே . ( 40 ) 
நிலத்திருவேட்டுநாட்டு நெடும்புகழ்த்தும்பை சூடி 
யுலப்பெருந்திணிதோண்மாற்றாருயிர்தபவுடற்றுங்காலை 
நலப்படுந்தந்தைமைந்தர்நந்து முன்னோர் பின்னோர் தன் 
குலப்படுமற்றோரேனுங்கொல்பவர்நட்பென்னாமால் . (அக ) 

உலம் - திரள்கல் , தப - அழிய . 
மாற்றலர்ச்செற்றஞான்றேமற்றவர்நகரமுற்றும் 
வேற்றுவண்கழுதையேரின் விரைதரவுழுவித்துண்ணப் 
போற்றலில்வரகுகொண்முற்பொலிதரவிதைப்பித்துப்பிற் 
சீற்றமாற்றிடுவார் நட்போசிறந்த துடமிடிக்கோட்பட்டாய் . ( அஉ ) 
ஆவுமானியற்பார்ப்பீருமாடமைத்தோளினீரு 
மேவுநோய்க் கோட்பட்டீருமிளிர்பிதிர்க்கருமஞ்செய்யப் 
பூவினன்மகப்பேறுள்ளும்புந்தியினீருமம்பு 
தூவுமுனரணஞ்சேர்மினென்பர்பின் றோன்றவாயார் . 

( அங ) 
கோதறுகல்விசாலூர்க்குடியிருந்தறியானேனு 
மோதருஞ்செல்வமிக்கோனொருவனேசிறந்தோனாவன் 
காதலின்வே தமுன்னாங்கலைகள் கற்றுணர்ந்தோனேனுர். 
தீதமைமிடியனாயிற்சிறந்திடான் வேத்தவைக்கே . 

( அச ) 
காமமே வெகுளியேயுட்கலந்திடுமயக்கமேயென் 
றாமவையமையப்பட்டோரவற்றொரோவொன்று தோன்றின் 
மாமறை முழங்கிக்கூறிவருவிதிவிலக்கயர்ப்பர் 
தோமறுமமைச்சிடித்துச் சொல்வதுங்கொள்ளாரம்மா ( அரு ) 


குசேலர் தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


( அசு ) 


( அஎ ) 


( 44 ) 


வ 


( அசு ) 


கலைபயினாணட்பென்றுகரைந்தனையந்த நட்பிச் 
சிலைவலாற்கிருக்குமாயிற் சென்றபற்பலவாண்டிற்கு 
கலைவறு 

முடங்கறீட்டியொன்றிரண்டனுப்பலாமே 
மலைவறு தூதுய்த்துன்னைவருகவென்றழைக்கலாமே . 
அந்தநாட்ட குதிக்கேற்பவாக்கினன் போலுதின்னட் 
பிந்தநாட்டகுதிவானத்திறைவனுமணுகொணாதம் 
முந்தைநாணட்பையெண்ணிமுடுகி நீ செலக்கூடாதா 
லெந்தநாளிலும் பூபாலர்யாவர்க்குநண்பரல்லர் . 
அல்லதுமிகுநட்பேயென்றற்றநோக்காது செல்லி 
லொல்லையினினக்குண்டாயிற்றுறுமவமானமெய்யே 
நல்லதன்மனையின்வாக்கு நறுநெயுண்டொளிர்வதேயென் 
றெல்லடர் சுடரை முத்தமிடிற்சுடாதமைவதுண்டோ 
பழியிலுன் குலத்தோர் செய்யப்படுந்தொழினன் கியற்றி 
யிழிவறவுண்டுடுத்தலின்றிமிக்கெண்ணங்கொண்டு 
வழிநடந்திளைத்தாய் மெய்யும் வாடினாயந்தோவானிற் 
கழிமதிவருகவென்றுட்கசிந்தழுமழவுபோன்றாய் . 
மாத்திருந்தளகை வேந்தும் வானரசளிக்கும் வேந்தும் 
பாத்திருந்தியசீர்கேட்டுப் பரிவுறப்போகந்துக்கு 
மேத்திருந்தியவில்வல்லான் சேவைக்குவந்திவ்வாயில் 
காத்திருக்கின்ற மன்னர்க்கண்டிலை போலுமாலோ . 
இந்திரதிருவனென்னவீங்குநிற்கின்றவள்ளல் 
பந்தியின் மடநலார்பொற்பந்தெறிந்தாடனோக்கி 
நந்தியபொழிலிற்றேமாநறுங்கனிபறித்துக்கொண்டு 
மந்தியுமாடல் செய்யுமகதநாடாளுமன்னன் . 
படுங்கடக்கரி போன்றாங்கோர்பரிக்கருகாநிற்கின்றோ 
னொடுங்கலில்வருக்கைநையாவொழுகுறுசெழுந்தேனோடி 
யடுங்கருப்பாலைவீழ்த்தியடர் புலியடிப்பசுங்காய்க் 
கொடுங்குலைக்கதலிசாய்க்குங்கொங்கண நாட்டு வேந்தன் . 
ஒளிர்நுதிவடிவாளேந்தியூங்கெழிறரநிற்கின்றோ 
னளிசெறிமலர் நீர்வாவியடர்மருப்பெருபைபாயக் 
களிதரு செருக்கினோடுகால்விசைத்தெழுந்துவாளை 
குளிர்மதிகிழியப்பாயுங்கூர்ச்சரநாட்டுவேந்தன் . 

7 


( 
40 
) 


( கூக ) 


( +2 ) 


( க.க ) 


ரு 0 


குசேலோபாக்கியா நம் . 


( கச ) 


( கூரு) 


( கசு ) 


மலையெடுத்தனைய திண்டோள் வலயம் வில்லிடநிற்கின்றோன் 
குலையெடுத்திருக்கும்வாழைக்கூன் குலை முறிந்து சாய 
நிலையெடுத்துறையுங்கந்தி நெடுங்கழுத்திறப்பான் 

முத்த 
மலையெடுத்தெறியும் வாவியங்கநாடாளும் வேந்தன் . 
மேவருமதனனென்ன வெண்குடைநிழனிற்கின்றோன் 
றாவருநகர்களெல்லாந் தயங்குபொன்மனைகடோறு 
மாவகிரக்கண்ணாராக்குமண்டு குய்ப் புகையெண்ணூற்றுக் 
காவ தங்கமழுஞ்செல்வக்காம்போசநாட்டுமன்னன் . 

குய் - தாளித்தல் , 
வாகைவேல்வலத்தினேந்தி மடங்கலேறெனநிற்கின்றோ 
னோகையங்களிப்புமிக்கொண்டொளிவளரரங்குதோறும் 
பாகைநேர்மொழியாராடப்பைத் தளிர்ச்சோலைதோறுந் 
தோகைமாபயில்களாடுந் துளுவநாடாளுமன்னன் . 
காளையர் சூழமோலிகதிரெறித்திடநிற்கின்றோன் 
வாளை பாய் நீத்தம் வந்தவலம்புரிகமுகிலேறி 
வேளை வாய்த்திடப்பன் முத்தம் விருப்பொடுகாண்போர்கந்தி 
பாளையின்றதெனவீனும் பல்லவநாட்டு மன்னன் . 
வயிரவொண்குழைமதாணிவாளெறித்திடநிற்கின்றோன் 
பயிருறுகளைகட்டோம்பும்பான் மொழியுழத்திமார்கஞ் 
செயிற்றுவதனங்கண்டு திங்களென்றெண்ணியெல்லுங் 
கயிரவமலரும்பண்ணைக்கலிங்க நாடாளுமன்னன் . 
அளவில்பல்சேனைசூழவமரணிகொடுகிற்கின்றோன் 
வளாலிநறும்பூமல்கும்வாவியிற்றாண்டில்வாய்நின் 
றுளம் வலித்தெழுந்தவாளையொய்யெனக்கற்பகத்தின் 
கிளர்கழுத்தொடியப்பாயுங்கேகய நாட்டுவேந்தன் . 
கொழுநிணந்தின்றுசோரிகுடிக்கும் வேலொடுநிற்கின்றோ 
னெழுகதிர்ப்பரிவாய்க்கௌவவெழுந்தசெஞ்சாலிச்செய்யிற் 
குழுமுயல்கயன் மெய்கீளக்குதித்தென்றும் பாய்தலாலே 
செழுமுகிற் பொழிவறாதசிங்கள நாட்டு மன்னன் . 
பாயசீர்ப்போர்வை போர்த்துப்படர்கதிரெனநிற்கின்றோன் 
மேய்பூம் பொய்கைவெண்டாமரையைமென்சேவலன்ன 
நேடபோடணைப்பக்கண்டுநெறிபிழைத்தாயென்றாடித் 
தூயபேடொதுங்கிமாழ்குஞ்சோனகநாட்டு மன்னன் . 


( கூஎ ) 


( கூஅ ) 


( கூசு ) 


( க 00 ) 


( காக ) 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . ருக 
குஞ்சரக்குழாத்துநாப்பட்கோளரிபோனிற்கின்றோன் 
கஞ்சமட்டொழுகப்பூத்தகழனிகாலோடைக்கண்ணின் 
றஞ்சிறையுகுத்தகூர்வாய்ப் பெருங்கிழநாரையாரல் 
வஞ்சனைத் துயில் கொண்டுண்ணும் வங்க நாடாளுமன்னன் . ( க.உ ) 
பொத்தியகவசமெய்யிற்பொலிய நிற்கின்றகாளை 
கத்திகைக்குழலாமாடுங்காமருமஞ்சணீர்பாய்ர் 
தெத்திகையினும் வளர்ந்த காதலியின்குருத்தென்மாவை 
மத்திகையெனப்புடைக்குமராடநாடாளும் வேந்தன் . ( க o கூ ) 

கத்திகை - பூமாலை , மத்திகை - சவுக்கு . 
அயலெலாஞ்சேனை சூழவணிந்துநிற்கின்ற சிங்கங் 
கயலெலாம் வெருவுங்கண்ணார்களையரிக்கழுநீரோடிச் 
செயலெலாஞ்செயும்படப்பைச் செழுங்கரும்போங்கப்பாய்ந்து 
வயலெலாம் விளைக்குஞ்செல்வமச்சநாடாளுமன்னன் . (கச ) 

படட்பை - மருதநிலத்தூர் , அரி - அரிசி , 
கருகிருண்மோலிமேயக்கடாக்களிறெனநிற்கின்றோன் 
வருவிறன்மடங்கன் மன்னன்வருடை தேளதிபன் முன்னும் 
பெருவிடைதுலாக்கோன் பின்னும் பிரிவின்றிச்செலச்செல்காலுங் 
குருமுகின்முழங்கிப்பெய்யுங்குடக நாடாளும் வேந்தன் . (கரு ) 

வருடை - மேடம் , தேள் - விருச்சிகம், விடை - இடபம் . 
கையுறையொடுகிற்கின்றோன்கவின்முழுச்சலராசிக்க 
ணையமாமதிநின்றன்னாற்கைந்தேழொன்பானிலோர்கட் 
செய்புகரேனும் வெய்யோன் சேயேனுகிற்குநாள்போற் 
பெய்முகிலென்றுமாறாப்பெருமைக்காந்தா ரவேந்தன், ( காசு ) 

புகர் - சுக்கிரன் , வெய்யோன் சேய் - சனி . 
இத்தனைமன்னர் தம்முள்யாரை நீயொப்பாய்கந்தை 
பொத்தியமேனியோயெண்ணிரட்டியாயிரம் பொனன்னார் 
மெத்திய மனத்தராகிமேவுறப்பொலியுங்கண்ண 
வித்தகன் சேவைவாய்த்தலெண்மையின்மேவுங்கொல்லோ. (கன ) 
முடங்குகைகாலோர்பேதைமூரிவானணவுங்கோட்டி 
னிடம்படுதேத்திறாலுக்கிச்சைவைத்ததனைப்போலுந் 
தொடங்கியசிரார்த்தவில்லந்தோறுஞ்சென்றிரத்தனீத்து 
விடங்கொள்வாண்மன்னற்காணவிருப்புவைத்தஃதுமாதோ. ( க 04 ) 

தேத்திறால் - தேன்கூடு. 


ரு உ 


குசேலோபாக்கியா நம் 


இத்தலைவாய்நிற்கின்றவிவர்க்கெலாமிரும்பொ னுண்டு 
மெத்திய வேவலாளர் மிகவுமுண்டாதலாலே 
யெத்தனைபற்பனாள் காத்திருக்கினுங்குற்றமில்லை 
பொத்துநோய்மிடிக்கோட்பட்டநினக்கிதுபொருந்தா தாகும் . ( க 0 சு ) 
ஆதலின்வந்தவாற்றையறிந்துநின்னூர்க்குப்போ தன் 
மேதகுகருமமென்றம்மடமையோர் விளம்பலோடுந் 
தீதறுகுணத்தான்மாண்டசெழுந்தவக்குசேலமேலோ 
னே தமிக்குறத்தன்னுள்ளத்திவையிவையெண்ணுவானால் . ( க்க ) 
மின்செய்தமதாணியாமுத்தாரமாம் விளங்குப்பட்டாம் 
பொன் செய்தவூர்தியாமிப்போதியாம் பெறுவதெங்கே 
நன்செயனம் மூதாதைநாளினுங்கேட்டதின்றா 
லென்செய்வாமெண்ணாதொன்றையியற்றுதலென்றுந்தீதே ( ககக ) 

மதாணி - பதக்கம் , ஊர்தி வாகநம் . 
கந்தையிற்பொதிந்தநந்தங்கையுறைகண்டாராகி 
னந்தலிலிகழ்ச்சிபொங்கநகைப்பரேயெனவுட்சாம்பி 
யந் தினின்றுயங்குங்காலவ்வடர்மடமையரைநோக்கிச் 
சுந்தரவறிவின்மாண்டதுவாரபாலகர்சொல்வாரால் , 

( கக 2 ) 
கையுறை - காணிக்கை, சாம்புதல் - சோர்தல் , அந்தில் - அவ்விடம் . 
யாரெனநினைத்திரிந்த விருந்தவத்தலைவன்றன்னைச் 
சேருறுபொய்மையில்லன் செறிந்தநோன்புழந்த நல்லன் 
வாருறுமறைகள் வல்லன்மற்றெங்குஞ்செல்வானல்ல 
னேருறுமினியசொல்லனென்னவேயாமுட்கோடும் . கககூ) 
இருந் தவத்தலைவன் - பெரிய சவச்சிரேட்டன் . 

மேற்படி - வேறு . 
உலகினின்மானிடப்பிறப்பேயரியதிழிகுலமொருவியுயர்ந்தபின்னோர் 
குலமுறுதலரியத்தனினும் வசியர் குலமரி து கொற்றவேந்தர் 
நிலவுபெருங்குலமரியத்தனினுமற்றஃதினுமிக்கரிய நீரால் 
பலர்புகழந்தணர்குலத்துத்தோன்றிடலென்றருமறைகள்பகருமன்றே, 

கொற்றம் - வெற்றி . 
அந்தணரேயரசர் முதன் மூவருக்குமாசிரியரருளார் தெய்வ 
மந்தணரேமறைக்கிழவன் முதலாயதேவரினுமாற்றல்சான்றோ 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


. 


ரந்தணரேயாவதற்கு மழிவதற்குங்காரணமாயமைந்த நீரா [ னே . 
ரந்தணரேதெய்வமெனக்கென்று கண்ணனுரைக்கவுமியாபயிர்த்தலென் 

மறையவருக்குயர்தெய்வத்தலங்களிடத்தமர்மாடம் வகுத்துளோ 
நிரை 

றையுமுப்பநயனமணமகமாதிபுரி தரப்பொன்னேர்ந்துளோருங் , கு 
றைவறுபாற் செருத்தலானியன் முதற்பல்வகைத்தானங் கொடுத்து 
ளோரு , மறையுமறுசுவையுணவுவிலாப்புடைவீங்கிடவுணுமாறளித்து 
ளோரும் . 

( ககசு ) 
தீயபுலிமுதல்விருகத்தாற்கொடுங்கோன்மன்னவராற்றீயானீரான் 
மேய கொடுங்கள்வரான் மற்றெவைகளாலுமிடர் விளைந்தபோதி 
லாயவிடர்க்கந்தோவென்றுளமிரங்கிவிரைந்து பொருளா திநல்கி 
நேயமுறப்பேருதவி புரிந்தின்னுங்காப்பமென நிகழ்த்துவோரும் . () 

விருகம் - மிருகம் . 
இம்மையிற்பல்பெருஞ்செல்வமிடையறாதுறப்பெருகவீன்றமைந் 
தர் , செம்மையிற்செய்வினைநல்லோர் தமைச்சூழச்செழும்போகஞ்சிறப் 
பத்துய்த்திட்டம்மையிற்கற்பகநாடுகளிதூங்கத்தேவராயரம்பைமாதர் 
கொம்மை வரிமுலைப் போகஞ்சேணாட்டுய்த் ததற்பின் முத்திகூடுவாரால் . 

இத்தகைய மறையவரையெளியரென நினைப்பதெவனிவணிற்கின் 
ற , வித்தகமா மறைத்தலைவன்றன்னை முழுஞானியெனவிளம்பல்வேண் 
டு , மெத்தகைமையாலெனின் மெய்ஞ்ஞானியர் தங்குணங்குறியுமிகத்தி 
லாசைச் , சித்தமொருவா துழல்பொய்ஞ்ஞானியர் தங்குணங்குறியுஞ்செ 
ப்பக் கேண்மின் . 

( ககசு ) 
கம்மாலுஞ்செயற்கரியசெயற்றலைநின்றொருவழி நாற்கரணஞ்செல்ல 
வம்மாலுமறைப்பொருளினிலக்குறுத்தியயிற்கணாராசைசமுன்னா 
வெம்மாலுங்கடந்தார்க்குமணியாலும் பொன்னாலுமெந்தவேந்தர் 
தம்மா லுமும்மாலுமெம்மாலுமாம்பயனென்சாற்றுவீரே . ( க 10 ) 

கம் - பிரமன் , மால் - பெருமை , மயக்கம் . 
வலங்கொள் செழுமுகிலுறியுருமேறுபலவுதிரவழங்கினாலும் 
விலங்கலைவேரோடு பறித்தொன்றினையொன்றடாவளிவீசினாலுங் 
கலங்கலையாரெழுகடலுநிலைபெயரவுலகநிலைகலங்கினாலு 
நலங்கிளர் தந்நிலைபெயராருண்ணடுங்காரவைகண்டுநகையாநிற்பார் . ( ) 

உருமேறு - இடி , விலங்கல் - மலை , வளி - காற்று . 


குசேலோபாக்கியா நம் . 


புகழ்ந்துநறுவிரைக்கலவை பூசிடினும் புல்லியரைப்போல நோக்கி . 
யிகழ்ந்து பல பேசிடினும் விருப்பு வெறுப்பென்பவவர்க்கென்றுமில்லை , 
யகழ்ந் தமலக்கிழங்கினராய்ப்பசுவேளைகிடைத்தவற்றையமுதாத்துய்த் 
துத், திகழ்ந்திடுவர்சிறிதேனுநாளைக்குவேண்டுமெனச்சிந்தைசெய்யார் . 

அகழ்ந்த மலக்கிழங்கினர் - மலமாகிய கிழக்கை வேரோடு தோண்டி 
யெடுத்தவர் . ( ஞானியர் . ) 

விண்ணிடையே குதன் பிளப்பாதலத்திற் புகன் மீட்டுப் புவியின்மே 
வ , லண்ணியபல் பரகாயப்பிரவேசஞ்செயலுறையுமவ்விடத்தே ,யெண் 
ணிபவெ லாம்வரச் செய் திடன் முதற்செய்சித்திகளை யென்றும் வேண் 
டார், புண்ணியபாதகமிலார் பெருமையிலார்சிறுமையிலார் பொய்மெய் 
யில்லார் . 

(கஉ n ) 
பரகாயப் பிரவேசம் - வேறோர் உடம்பிற் பிரவேசித்தல் . 
ஆடுவாருன்மத்தர்போற்றிரிவார் நகைத்திடுவா ரங்கைகொட்டிப் 
பாடுவாரின்றிருந்தவிடநாளையிருக்கமனம்பற்றார் சுற்றிக் 
கூடுவார் தமிற்கூடார்கந்தையன்றி வேறுடுக்கை கொள்ளாரன்னார் 
நீடுவார் புகழ்ப்பெருமையிற்றென்று மதிப்பவரார் நிகழ்த்துவாரார் . ( ) 

உடுக்கை 

ஆடை . 
உற்றதலைமயிர்பறித்துப் பீலிகரத்திடைக்கொடுபாயுடைபுனைந்து 
கற்றதவம் போலவமேபெருக்குவது.ஞானமன் றுகந் தமைந்தும் 
வற்ற நெடுஞ்சீவரம் போர்த்தொளிர்வதுவுஞானமன்று மற்றோர் போல 
நற்றவம் வேண்டிலநாமே பிரமமெனநவில்வதுவுஞானமன்று . (கஉ ரு ) 

பீலி - மயிற்றோகை , அவம் - வீண்காரியங்கள் , சீவரம் துவராடை . 
ஓங்குபெருஞானியர்போற்பேசுவாரவருண்மைவேடம்போலப் 
பாங்குபெறவுடற்புனைவார்சற்கருமஞ்செய்வோர் தம்பக்கமேகி 
நீங்குகவென்றொழிப்பாரிந்திலைமேலாம்பிரமத்தினிலையேயென்பா [ ர் . 
ரீங்கிவர்கடாங்கெடுவதன்றிமற்றோரையுங்கெடுக்குமெண்ணம் பூண்டோ 

பொன்முதற்பல் பொருளிடத்துமிச்சையற்றார் போற்றுறவுபூண்டு 
பின்னர் ,வன்மைசெறிமனத்தபக்குவர்க்குபதேசமுகவிற்றிவருவதெல் 
லா , நன்மைதரு முன்னோரெண் காறொழுகப் பள்ளையெனநயந்தோரா 
யன் , புன்மையுறப்பற்றியஃதுடனழிந்தானென்றகதை போலுமாலோ . 

எண்கு - கரடி , பள்ளை - ஆடு . 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . ருரு 
மிக்கவறிவுடையாரைப்போன்று முடற் பற்றனைத்தும் விடுத்தார் 
போன்று , தக்கவழக்கிடத்தினுயர் திணைவினையஃறிணைவினையாய்ச்ச 
மையச்சொற்றுந் , தொக்கப்படர்க் கைப் பெயர் முன்னிலைப்பெயராகிடவு 
ரைத்துஞ்சுழல்வதெல்லாம் , பக்குவமின்மடவோரைமயக்கியவர்கைப் 
பொருளைப் பறித்தற்கன்றே , 

( கஉ அ ) 
சிறப்புறுமில்லறத்தினி துண்டுடுத்து மனை மக்களொடுஞ்செறிந்தா 
ரேனும் , பெறப்படுமப்பற்றடையார் மெய்ஞ்ஞான நெறியுணர்ந்த பெரிய 
நீரா , ரறப்பெரிய துறவறஞ்சார்ந்தவர்க்குமிவரதிகமெனவறையு நூல் 
கள் , விறப்புறுமஞ்ஞானியரெவ்வறத்தினுமெவ்வகைச் சிறப்பு மேவிடா 
ரால் . 

( கஉ கூ ) 
இம்மறையோன் முழுமனியாயிருந்துஞ்சற்கருமமிழந்தானல்லன் , 
செம்மைபெறுமக் கருமத்தாவிளாத்தகிவடைம்பு திண்ணமீதே , மும் 
மையுலகிடத்துமொரு ஞானியரி யவனென்றேமுழங்கு நூல்க , ளெம் 
மையினிதாண்டருளவெழுந்தருளினானென்றேயெண்ணங்கோடும் . 

மும்மையுலகு - மூன்றுலகம் , அவை , சுவர்க்க மத்திய பாதாளம் . 

னற்கலையுணருநாட்பழக்கமென்றுரைத்த தமையமெய்யே 
நீதியநம்மரசனைக்கண்டிடும்விருப்பமீக்கரநேடிவந்தா 
னோதியவிவ்வன்றி பிவன்ரசரிடைப் பொறுக்கருபடொன்றுமின்றாற் 
காதிய தீவினையுடையேமாதலினால்யாமின் அகாணப்பெற்றேம் . ( கஙக ) 
நேடுதல் - தேடுதல் , காதிய தீவினையுடையேம் - தீவினையைப் போக்கினநாம் . 
ஆவாவிம்மறையோனைக்காண்டொறுமுள்ளத்துவகையரும்பாநின்ற 
தோவாதுமெய்யினிடைப்புளகமெழுகின்றன கண்ணுருகாநின்ற 
நாவாரத்துதிப்பதற்குத் துடிதுடிக்கின்றது விரைந்து நாம் போயின்னே 
தேவாதிதேவனுக்கித்தவன்வாவைவிண்ணப்பஞ்செய்யவேண்டும் . () 

தவன் - தவத்தையுடையவன் . (குசேலன் ) 


ஆதியின் 


கலிவிருத்தம் , 


என்றறியாமையினிகழ்ந்து கூறிய 
வன்றிணிமனத்தினார்வாயடங்கிடக் 
கன்றலிலுரைபலகரைந்துமாதவக் 
குன்றனான்றிருமுகநோக்கிக் கூறுவார் . 
மறையெலாமுணர்ந்துபெய்வாய்த்து வெப்பவச் 
சிறையெலாங்கடந் தமாச் செல்வவேதிய 


( கஙகூ ) 


குசேலோபாக்கியா நம் . 


( கஙச ) 


( ககூடு 


( கஙசு ) 


( கன ) 


தறையெலாம் புகாரின்வருகைத்தன்மையாற் 
குறையெலாந்தவிர்ந்தனங்கூர்ந்தனங்களி. 
ஆய்ந்தநின்பெருங்கலையருமைப்பாடுஞ்சீர் 
வாய்ந்தமாதவம்வளர்மறாத செல்வமுந் 
தோய்ந்தவுட்டூய்மையுந்துகளிறன்மையும் 
பாய்ந்தமாலுலகமோபகுத்தறிந்திடும் . 

தூய்மை - பரிசுத்தம் , மால் - அஜ்ஞாந மயக்கம் . 
சிறியவர்மடமையிற்செறித்த வார்த்தையைக் 
குறிபெறநின்றிருவுளத்துக்கொண்டிடே 
லறிதருமுளத்திடைக் கொள்ளிலம்பவோ 
மறிவரும்பீழைநோய்க்கடற்கண்மாய்வரே. 

பீழை - துன்பம் . 
கங்கையேமுதன திகளிப்பினாடியும் 
பொங்குமாதானங்கள் புரிந்துமிட்டிக் 
ளிங்குபற்பல செய்துமெய்தும் பேறெலாந் 
துங்கநின்றரிசனமொன்றிற்றோன்றுமே. 

இட்டிகள் - யாகங்கள் . 
காலமூன்றையுமறிகருத்தபோற்றிநற் 
சீலமார் தரும 

தருமறைச்செல்வபோற்றிமெய் 
வாலறிவுடையவவரதபோற்றியெம் 
பாலருள்சுரந்தருள்பனவபோற்றியே. 

வாலறிவு - மெய்யுணர்வு , பனவன் - பார்ப்பான் . 
சற்று நீயிவ்விடமிருக்கிற் சார்ந்தியாங் 
கொற்றமார்கண்ணற்குன்வரவுகூறுபு 
முற்றுவமென்றவன்முன்வணங்குபு 
பொற்றவவ்விடனின்றும் போயினாரரோ . 

பொற்ற - பொன்மயமான . 

கலிநிலைத்துறை . 
திரண்டமாமணிகுயிற்றுபுசெம்பொன்செயெழுபத் 
திரண்டுவாயிலும்விரைவினிற்கடந்தனரிலங்கி 
முரண்டவாமுடிமன்னவர்மொய்த்திடுஞ்செல்வ 
வரண்டவாத்திருவோலக்கமடைந்தனர்காணார் . 

திருவோலக்கம் - கொலுமண்டபம் . 


( ககூவு) 


( கஙகூ ) 


( கச 0 ) 


குசேலர் தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


அந்திடத்தமர்வாரை நம்மரசமர்கின்ற 
தெந்திடத்தெனவினாவினரிலங்கெழிறருபொற் 
பந்தடுத்தகையாரொடும்பயின்மணிச்சிகரத் 
திந்தடுத்தபேருவளகத்தெனவவரிறுத்தார் . 

( கசக ) 
இந்து - சந்திரன் , உவளகம் - அந்தப்புரம், இரத்தல் - விடை கூறுதல் . 
கேட்டகாலையின் ஞெரேலெனக்கிளருவளகப்பா 
லோட்டமீதெனப்படர்ந்தனரொளிர் நுதிவடிவேற் 
கூட்டம்யாவையுங்கு மைத்துமைதோய்ந்து பொற்குழையாய் 
நாட்டமாதரார்காவல் செய்வாயினண்ணினரால் . 

( கசீஉ ) 
நெடிய நீர்மையித்துவாரபாலகர் செயனிற்க 
படியிலாவளம்பரந்தவவ்வுவளகப்பண்பை 
முடியயாவரேயெடுத்துரைப்பவர் நசைமுளைத்துத் 
துடிதுடித்துநாவெழுதலிற்சிறிது சொற்றிடுவாம் . 

( கசங ) 
பொன்னினாற்செய்துமணிகள் கால்யாத்தவண்புரிலச 
மின்னினாற்பொலியப்படுமுகில்விராய்த்துயில்வ 
வன்னினாற்கடலுலகு சொல்கண்ணனொண்ணிறத்தை 
மன்னினாற் பெறலாமெனமதித்தனபோலும் . 

( கசச ) 
மண்ணகந்தவப்பதிதரநீலமால்வரைசாய்த் 
தெண்ணகந்தபக்கொணர்ந்தகல்எடுக்கிமேலெழுப்பிக் 
கண்ணகங்கவர்வேதிசெய்திருபுறங்கதிர்ப்பப் 
பண்ணகம் பொலிவயிரயாளிப்படியமைத்து . 

( கசடு ) 
வேதி - திண்ணை . 
இலங்குவெண்பொனிட்டிகைகளாற்சுவர்த்தலமெழுப்பி 
நலங்கொள்பன்மணிபதித்த பொன்னிலைகளுநாட்டித் 
துலங்குமாமரகதப்பலசாள ரந்தொகுத்து 
வலங்கொள்வச்சிரவிருநிலைக்கதவமும் வயக்கி . 

( கசசு ) 
இட்டிகை - செங்கல் , சாளரம் - சன்னல் . 
நிறையுமேதகத்தாற்பல தூணடிநிலைவைத் 
துறையுமேற்பலமணிகடைதூணங்களுறுத்தி 
யறையுமப்பலதூணெருத்தத்துறவணிந்த 
தறைபுகழ்ந்திடுசெந்துகிர்ப்போதியுஞ்சார்த்தி . 

( கசஎ ) 
தூணம் - தூண் , துகிர் - பவளம் . 
அன்ன போதிமேல் வெண்பொனுத்தரமியைத்தடுப்ப 
மன்னராக்கியவிடங்கமுமுறுத்திமேனயப்பப் 

8 


குசேலோபாக்கியா நம் . 
பன்னுபொற்றகட்டுக்கிவேய்ந்ததற்குமேற்பரிதி 
மன்னுமாமணிக்கு நிறீஇயமைத்தனமாடம் . 

( கசஅ ) 
வெண்பொன் - வெள்ளி , விடங்கம் - கொடுங்கை 
ஓங்குசந்திரகாந்தமாளிகைகளையுரைக்கோ 
வீங்குநா சிசோபானவண்மையை விரித்திடுகோ 
தேங் குரூளிகைச்சிறப்பினையிற்றெனத்தெரிக்கோ 
பாங்கியற்றியசித்திரத்தொகுதியைப்பணிக்கோ . 

( கசகூ ) 
மேல்வாசற்படி . 
மற்றுநாற்றியபன்பணிமாலையைவகுக்கோ 
சுற்றுநாற்றிய பொன்மலர்ப்பிணையலைச்சொல்கோ 
கற்றையங்கதிர்ச்சாமரைத் தூக்கினைக்கனாகோ 
விற்றவென்றுரைத்திடவெளியனவலயார்க்கும். 

(கரு ) 
தங்குமேனிலைமாடமேல்வெள்ளிடை தணப்ப 
வெங்கும்வார்கமஞ்சூன்முகிற்குழாம் பொலியியக்கஞ் 
சிங்கலற்றவிண்ணவர்கள் கண்ணூறு சேராமைப் 
பொங்கு நீனிறக்கஞ்சுகஞ்செறித்ததுபோலும் . 

( கடுக ) 
கமம் - நிறைவு , சிங்கல் - அழிதல் , கஞ்சகம் - உறை . 
அன்றியுங்குடஞ்சுட்டினம் புரந்தவந்நாளின் 
மன்றவேய்ங்குழற்கோவலர்பகிழ்தரக்கொண்ட 
வென்றிவார் குடையாகிய விலங்கலங்குவட்டிற் 
றுன்றிடுந்தடித்தொடுசெறிந்தமையையுந் துணையும் . ( கடூஉ ) 

குடஞ்சுட்டு - பசு , தடித்து - மின்னல் . 
தீத்திரட்பொறிகாரணமின்றியுஞ்சிதறக் 
காத்துமேனிலைவிழித் தூநிற்பவர்கைவாளொளியுந் 
தூத்துளிப்படு குயின் குழாமின்றொகுமொளியும் 
பாத்தறிந்திடத்தேவர்க்கும்யாவர்க்கும்படாவால். ( கரு .. ) 

குயின் - மேகம் . 
சிறந்த தன்குலத்துதித்தவன் செல்வத்தினுறையு 
முறந்தபன்மணிமாளிகை தனக்குமிக்குரித்தென் 
றறந்தவாதெழுமதிவிசும்பாறு செல்வருத்தந் 
துறந்திடும்படி சற்றுறைந்தகலுநாடோறும் . 

( கருச ) 
திருவிற்கான்றிடு சோமகாந்தச்செழுஞ்சிகர 
முருவச்சந்திரனெழுதலுமுகுத்தநீர்பெருகி 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . ருகூ 
மருவிக்காலெனவழியருவியுமவண்வயங்கும் 
பருவக்கோவைமுத்தாரமும்பகுத்திடலரிதே . 

( கரு ) 
சோமகாந்தம் - சந்திரகாந்தக்கல் , 
மேயமேனிலைமாடங்கள் வெள்ளொளிவிரித்துப் 
பாயதாரகைக்கணத்தொடுபபி லுறுகாட்சி 
தூயபாற்கடல்சங்கநாடொறுந்தன்பாற்றுறந்த 
நேயமுத்தொடுபொங்கிமேலெழுந்தெனநிலவும் . 

( கநிசு ) 
ஐய நுண்ணிடையயில்லைத்தமர்த்திடுமரிக்கண் 
பையன்பாதரார்பர் பலர்தனித்தனிமருவச் 
செய்யகாற்பரியங்கமெல்லணையொடுசெறித்த 
வெய்யவற்றொடுசிகையளவில்லறைவிளங்கும் . 

( கருள் ) 
அயில் - வேல் , பரியங்கம் - கட்டில் . 
வருக்கைவாழைதேமாக்கமுகறாப்பலத்தென்னை 
முருக்குநாரமுண்பா துளை மொய்த்தமுத்திரிகை 
பருக்குமின் சுவைக்கனியடையற்றைப் பாதவங்கள் 
பெருக்கியென்று நல்வளந்தரு சோலைகள்பிறங்கும் . ( கடு .. ) 
கண்ணனாவயின்வருந்தொறுங்களிமயிற்கூட்டம் 
விண்ணின் மேற்பயின் மேகமிம்மண்லிரவியதென் 
ஜெண்ணிடக்கடையிலாத்தழை கோலியின்பகவும் 
பெண்ணணங்கனையானரத்தம்மினமென் றுபெட்கும் . (கடுக ) 


என - எ . 


கசு ) 


தழைகிழிக்கபிறடற் றுறத்துறந்துசேர் குறுகு 
முழைகிழித்தொளிர்நோக்கினாரூரலாட்டுவப்பும் 
பிழைகிழித்தபொற்கந்துகவாடலின் பெருக்கு 
மழைகிழித்தவச்சோலையின் மறாதென்றும் வயங்கும் . 

தடறு - உறை , உழை - மான் , கந்துகம் - பந்து . 
கோங்குமாதவிபாடலங்குராவழைபுன்னை 
தேங்குசண்பகங்குங்குமஞ்சந்தனஞ்செருந்தி 
யோங்குகைதைமந்தாரமாலதியொளிர்கற்பு 
வீங்குசாதிமுற்பலவுளவிரைத்தவுய்யானம் . 

உய்யானம் - பூஞ்சோலை . 
சாலமெய்யிற்பெண்குறியினனாய்ப்பழி கழைந்தோன் 
பாலமர்ந்திடறகாதௌ நீங்கியயன்பே 


( கசுக ) 


குசேலோபாக்கியா நம் 


போலமன்றலங்கற்பகமாயிடைப்பொலிந்து 
கோலமார்ந்தளவிடற்கருவளங்கொழித்துறையும் . (கசுஉ ) 

மெய்யிற்பெண் குறியினன் - இந்திரன் . 
அன்றியும்பலநாள் கண்முன்னோனிடத்தமர்ந்தா 
மொன்றுபின்னவனிடத்துமவ்வாறுறவுறைவா 
மென்றுவந்துறைகின்றமையும்பொரூஉமிலங்கித் 
துன்றுபைந்தருவைந்துமாவயிற்பொலிதோற்றம் . ( கசுகூ ) 
ஈர்ந்தெடுத்தவெண்பளிங்கினை நிலனுறவிருத்திச் 
சார்ந்தநாற்புறப் வெண்பொனாற்படித்தலஞ்சமைத்துக் 
கூர்த்தமுத்தவெண்மணலடிப்பாப்பிபேற்குலவ 
வார்ந்ததண்புனனிரப்பிய கடங்களும்வயங்கும் . 

( கசுச ) 
நீண்டவாட்கருங்கண்ணிளையாரொடுந்தி 
பூண்டயாமணிநிறத்தவனாடல் செய்பொய்கை 
வேண்டுமேற்புனல் பெருகவுஞ்சுருங்கவும் விளைக்குஞ் 
சேண்டுலங்கிய தூம்புகள் பற்பலசெறியும் . 

( கசுநி ) 
செய்ய தாமனாபற்பலவாவயிற்செறிந்த 
வைய செம்மணிப்படியொளிகதிர்த்தலாலல்லு 
பையில்செஞ்சுடர்கண்டெனாவருமற் றங்கு 
நையலின்றியஞ்சம்பெலடாபிறருநாளும் . 

கககா) 
குலவுபூந்தடநடுவமர்குடுமியாபாட 
நிலவுவெள்ளொளிவிரித்தலாற்றன்னரைநிரம்பச் 
சுலவுபாசடைஈற்றமின்றிடு கலாற் சுடர்விட் 
நிலவுவெண்பளிக்கு ருவலுடைப்பிரானுறழும் . ( குள ) 

பச்சையிலை , படைப்பிரான் - நீலவஸ்திரத்தையுடைய 
பலராமன் . 
மருவிடம் புரிவலம்புரிசல சலம்வயிற்றுக் 
கருவளைந்து சோபானத்திற்கான்றபன்முத்தந் 
திருவனாடிப்படுந்தொறுமுறுத்துமச்செல்ல 
லொருவுமாசிறிதத்தலைப்படிந்தபூவுஞற்றும் . 

( கசு அ ) 
சோபானம் 
பெருமைசேர் புகழ்க்கண்ணனொண்கயலெனப்பிறழுங் 
கருமை தீட்டிய கண்ணினார் பலரொடுங்கவின 
வொருமையன் பின் வீற்றிருக்குமத்தன்மையையுணரி 
எருமையுற்றவைகுந்தமும் தற்கிணையாமோ . 

( கசுசு ) 


பாசடை 


. 


படி . 


குசேலர் தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


( கஎ ) 


( காக ) 


( கஎ உ ) 


நன்னயத்தபல்வளம்பெறுமுவளக நடையி 
லென்ன சொற்றனன்சிறிதும் விண்டேனலனினிமேற் 
பன்னகத்துயிற்பகவன் வீற்றிருக்குமப்பண்பிற் 
றன்னா விண்டுவிள்ளாதசீர்க்கதைசொச்சமைந்தேன் . 

தன்னம் - அற்பம் ,. 
துன்று சந்திரகாந்தத்தினமைத்தவொண் சுவர்க்க 
ணொன்றுமாறுசெஞ்சந்தனங்கருப்புரபொருவா 
தென்றுநாறியமான் மதங்குங்குமமின்னு 
நின்றபல்விரைவருக்க நிறைதரக்கட்டி 

மான் மதம் - கஸ்துரி . 
விலா துவன்றியமென்பனி நீரிடைக்கும் முத்துப் 
புரையகன்றிடப்பூசியொண்காரகில் புகைத்துத் 
தரைசெறிந்திடநறுமயிர்ப்படாந்தவவிரித்து 
வரைவில்பன்மணிக்கப் பலமேலுறவயக்கி 

மயிற்படாம் - மக்மல் . 
அமைத்தசீர்மணிமாளிகைநாப்பண்வாளவிரச் 
சமைத்தபன்மணியழுத்தியதடப்பரியங்கத் 
திமைத்த மூவகைப்பஞ்சியன்மயிரனத்தூவி 
குமைத்தியற்றியவைந்தணையடுக்கிமீக்குலவ . 
உரகமெல்லுரிபரலெனக்குழையும் வெள்ளொளிப்பட் 
டிரவெழுஞ்சுடர்க்கதிர் தவழ்ந்தென விரித்தியக்கி 
யாரவமேகலையாரமைத்திட்டவப்படுக்கை 
விரவுபாற்கடற்படுக்கையிற்சிறப்புறமோவி . 

பரல் - பருக்காங்கல் , அரவம் - ஒலி . 
அரும்பு சீதளப்பாற்கடற்றுயிலுநாள விரும் 
விரும்பு செந்துகிரோடலைக்கொழுந்தெழீஇவிழல்போற் 
கரும்பு போன் மெனக்கரையுமஞ்சொல்லினார்கவரி 
யிரும் பொற்கால்பிடித்தெக்கழுத்தம் பெறவிரட்ட . 
அல்லிரிக்குமுத்தோரம்வைத்தலங்குசாந்தாற்றி 
மெல்லியற்கவினொருத்திலகப்பற்றுபுவீ 
வல்லியிற்பொலியொருமகண்மாடகந்திரித்து 
நல்லியப்படுவீணையினரப்பொலியெழுப்ப . 

மாடகம் - வீணையின் முறுக்காணி . 


( கஎ ..) 


( கஎச ) 


( கஎ 


) 


( கஎசு ) 


உ 


குசேலோபாக்கியா நம் . 


( கஎஎ ) 


( கஎ அ ) 


( கஎசு ) 


( கஅ ) 


குலவுகப்புரமிலவங்கமேல முற்கூட்டி 
நிலவு வெண்ண கையொருத்திபென்பாகடை நீட்டக் 
கலவமாமயில் வெருவுறுசாயலங்கருங்க 
ணிலவிதழ்க்கொடியொருத்திபொற்படியகமேந்த 
வண்டுவார் குழலாருளமயக்குநின்னுருவங் 
கண்டுபாரெனவொருத்திநேர்கண்ணடிகாட்ட 
விண்டுமென்பனிநீருறைத்திடும் தின் விரைமிக் 
குண்டுகொண்டி டென்றொருக்திபூஞ்செண்டுகையுதவ . 
இழையிடைக்கொடியொருத்தி பொற்சிரக நீரேந்தத் 
தழையொளிச்செழும்பாதுகையொருத்திகைத்தாங்க 
வழைமலர்த்தொடைவண்டாற்றிட நறவாக்கு 
மழைமுகிற்குழலொருத்தி மெல்விரைப்புகை வயக்க . 
பிணியவிழ்ந்து மட்டூற்றிவண்டடர் தரப்பிறங்குங் 
கணிவளைந்தவொண்கருங்குழல்வெண்ணகைக்கனிவா 
யணிசிறந்தரிபடர்ந்சுகண்ண ணங்கெனுமுருக்கு 
மணிவளங்கெழுகவான்மிசைமுடித்தலைவைத்து . 

பிணி - கட்டு , மட்டு - தேன் , கவான் 
ஆதரத்தினன்புஞற்றுவார்க்கருண்மலரடிகள் 
காதரங்கொளக்கூற்றொடும் பொருங்கொலைக்கருங்கண் 
மாதர்சத்தியபாமைதன் கவான்மிசைவைத்துச் 
சீதரப்பிரான்படுத்திருந்தனன்களிசிறந்தே . 
ஆபவேலைபிற்றுவார பாலகரழகமைந்த 
வாயில்காவல்செய்மாதரார் வாண்முகநோக்கிப் 
போயுரைத்திடுமெம்வரவிறைக்கெனப்புகன்றார் 
நேயமாதரும் விரைந்து சென்ற துநிகழ்த்தினரால் 
மன்னரேறுகேட்டெழுந்திருந்தவர்வருகென்றா 
னன்னமாதருஞ்செலவிடநடந்தனரடைந்தார் 
மின்னுதாரகைக்குழாத்திடைவிளங்கொளிமதி போற் 
றுன்னுமாதருட்டோன்றிடுந்தோன்றலைக்கண்டார் . 

அறுசீர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தம் . 
சிந்தையுண்மகிழ்ச்சிபொங்கச்சிரமிசைக்கரங்கள்கூப்பிச் 
சந்தமார் நிலத்தில்வீழ்ந்து தாழ்ந்தெழீஇக்குடந்தம்பட்டு 


தொடை . 


(கஅக ) 


( கஅஉ ) 


( கஅங ) 


குசேலர் தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


கா 


மாமை 


முந்துதானையுமொடுக்கி முன்னர் நிற்பாரை நோக்கி 
வந்தகாரியமென்னென்றான்வகுத்துரையாடலுற்றார் . (கஅச ) 

குடந்தம்பட்டு - நால் விரல்முடக்கி பெருவிரல் நிறுத்தி செஞ்சிடை 
வைத்து நிற்றல் . 

றத்தலைவபோற்றி மதிக்குலவிளக்கே போற்றி 
காமரிந்திரன் முன்னானோர் காண்பதற்கரியாய் போற்றி 
தாமரைக்கண்ணாபோற்றி தரியலரேறேபோற்றி 
தோமறுசெல்வம்வாய்ந்ததுவார கக்கிறைவபோற்றி . ( கஅரு ) 
ஆதிநாளையநின்னோடருங்கலைகற்றுளானாம் 
போ தவுஞ்சிறந்தநட்புப்பூண்டுகொண்டவனங்கந்தை 
மேதகக்கொண்ட நீரான்மெய்ம்மறையவர் குலத்தான் 
கோதறுகுணத்தின்மிக்கான்குசேலனென்றியம்பினான் பேர் . (கஅசு ) 
வற்றியென்பெழுந்தயாக்கை மாதவனின் மேல் வைத்த 
பற்றினையெம்மனோரோபகுத்தறிந்தளக்கவல்லா 
ரிற்றைநாள் வந்துவாயிலிருக்கின்றானெதிர்ந்த போரில் 
வெற்றி கொள்கழற்கால்வேந்தேவிண்ணப்பமிதுவேயென்றார் . (கஅஎ ) 
என்றலுமுவ கைவிப்பவெழின் முகமலர்ச்சிகாட்டப் 
பொன்றலில்கருணை பொங்கிப் பொழிதரவிரைவினிற்சென் 
றின்று நம்வாயில் வந்தவிருந்தவத்தலைவன் றன்னை 
மன்றவிங்கழைப்பீரென்றுவாய் மலர்ந்தருளினானே . ( க - அ அ ) 
கேட்டனர் துவாரபாலர்கிளர்ந்தெழுகளிப்புத்துள்ள 
வாட்டமின்மனத்தராகிவாயில்கள் பலவு நீத்து 
நாட்டு தங்காவல்வாயினண்ணினராங்கிருக்குங் 
கோட்டமின்மனத்துச்செய்யகுசேலமாமுனியைச்சார்ந்தார் . ( க -அசு ) 
ஆதரம்பெருகநெற்றியணிநிலந்தோயத்தாழ்ந்து 
மாதவரேறே போற்றி மறைக்குலச்சுடரேபோற்றி 
காதரம் பெருக்குஞ்சன்மக்கடல் கடந்தவனே போற்றி 
நாதனுக்கினிமைமிக்க நண்புடையவனே போற்றி 

(ககூ 0 ) 
என்றுபஃறுதிமுழக்கியாங்கள்பல்வாயினீந்தித் 
துன்றியகதுப்பின்மாதர் சொற்படியுவளகம் போ 
யொன்று பல்பிடிகள் சூழவுறுங்கடக்களிறு போன்று 
மின்றிகழ்மடவார் சூழவீற்றிருந்தானைக்கண்டு . 

( ககூக ) 


சு 


குசேலோபாக்கியா நம் . 


நின்னுடைவரவரைத் தேநிருபனுக்கப்போழ்துற்ற 
பன்னருங்களிப்பையாமோபகர்ந்திடவல்லமைய 
முன்னமங்கிருந்தவின்பமுழுவதுமறந்துநின்றா 
னன்னர்நெஞ்சுடைய நீரார் நட்பினிற்சிறந்த துண்டோ . ( ககூ 2 ) 
தாயது வருகை கேட்டதனியிளங்குழவி போன்று 
நேயமிக்குடையனாகி நெஞ்சினுளுவ கைபூப்பப் 
போயழைத்திடுமினின்னே போயழைத்திடுமினின்னே 
போயழைத்திடுமினின்னேயெனவிரைபொருளிற்சொற்றான் . (ககூகூ . ) 
இலக்கண மின்மை நோக்கி பிதற்குமேற்சொற்றானல்லன் 
மலக்குறும்பறுத்துயர்ந்தமா தவத்தலைவரேறே 
பலப்பல சொல்லியென்னைபாணித்தல்கருமமன்று 
நலக்க நீவிரைவினெய்தாவிடினவனண்ணுமிங்ஙன் . 

(கசுச ) 
ஆதலினெம்பிரானுக்ககத்துமிக்குவகையுய்ப்ப 
வேதமின்முனிவரேறேயெழுந்தருளுகவென்றங்கைப் 
போதகங்கூப்பினார்கள் பொருக்கெனவெழுந்து செம்மை 
வேதமுற்றுணர்ந்தவையன் விரைதரநடக்கலுற்றான் . ( ககூடு ) 
அன்ன துகண்டு முன்னரறிவிலா துரைத்த நீரா 
ரென்னகாரியஞ்செய்தேழிப்பெரியனையெளியனென்று 
சொன்ன தீங்குரைகளெல்லாஞ்சுடுகின்றநம்முளத்தை 
மன்னவனறிவானாகில்வாராததீங்குமுண்டோ. 

(ககசு ) 
அருண்மிகப்படைத்தசிந்தையந்தணனாதலாலே 
தெருண்மிகப்படைத்தமன்னன் செவியறிவுறுப்பானல்லன் 
பொருண்மிகப்படைத்தவேந்தர் போற்றிடுஞ்சிறப்புற்றானென் 
றிருண்மிகப்படைத்தநெஞ்சரின்னவாறியம்பிநிற்க ( ககஎ ) 
மன்னனைக்காணுமன்பும் வாயில் காவலருமுன்னே 
நன்னயத்துடனடப்பாடப்பவனாங்காங்குள்ள 
பன்னரும் வளங்களெல்லாம் பார்த்தனனிறும்பூதுற்றான் 
பொன்னகர்சிறந்ததென்பார்புல்லியரெனவுட்கொண்டான் . ( ககூஅ ) 

இறும்பூது - ஆச்சரியம் . 
பன்மணிவாயிலெல்லாம்பின்ளிடும்படி கடந்து 
நன்மணிபோலிவேந்தர் நயந்தபேரவையுநீந்தி 
யன்மணிவிளர்க்கும்வண்ணனணங்கனாரொடுமிருக்கும் 
பொன் மணிவாயிலந்தப்புரத்தினுக்கணியனானான் . 

( ககூகூ ) 


மோலி - முடி . 


குசேலர் தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


ஒவியத்தொழில்வல்லாருக்கொண்பொருள் வெறுப்பவீசி 
நாவியற்கருமென்கூந்தனங்கைமாரெழுதிவைத்த 
பூவியற்படமாங்காங்குப்பொலிவது காணுந்தோறுங் 
கோவியற்கண்ணனென்றுட்கொண்டுபின்றெளிவனம்மா. (200 } 

ஒவியத்தொழில் - சித்திரத்தொழில் , 
ஈங்கிவனிவ்வாறெய்தவின்னம்வந் திலனென்றையன் 
பூங்கதிர்வரவுபார்க்கும் பொற்றபுண்டரீகம்போலுந் 
தீங்கதிர்வரவுபார்க்குஞ்செவ்வரக்காம்பல்போலு 
மோங்குமைவரவுபார்க்குமொண்டழைமஞ்ஞைபோலும் . ( உ 0 க) 

புண்டரீகம் - தாமரை , தீக்கதிர் - சந்திரன் , அரச்காம்பல் - செவ்வல்லி , 
பொருந்து தாய்வரவுபார்க்கும்புனிற்றிளங்கன்று போலுந் 
திருந்து தன்வரவுபார்க்குஞ்செம்மனத்தொருவன் போலு 
மருந்து நீர்வரவுபார்க்குமறனசையுடையான் போலுங் 
கருந்துழாய்க்கண்ணியண்ணல்கமழ்நறுஞ்சேக்கை மீதே . ( 204 ) 

அறல் - நீர் , நசை விருப்பம் . 
வளர்மறையுணர்ச்சிமிக்கான்வரவு பார்த்திருப்பவந்த 
வளவிடற்கரியமேலோனாடமைத்தோளினல்லார் 
கிளர் தரநின்று காக்குங்கேடில் வாயிலுங்கடந்து 
தளர்வில்பன்மாதர் சூழுந்தனியிடத்தணுகுங்காலை . ( 20x ) 

அமை - மூங்கில் . 
வருந்துமோர்மிடியன் சேமவைப்பெதிர்கண்டாற்போலு 
மருந்துணவிழந்தோன் விண்ணோரமுதெதிர்கண்டாற்போலும் 
பரிந்துவெப்புழலுவோன் கற்பக மெதிர்கண்டாற் போலுஞ் 
சமிந்தபற்றினன்மெய்யாசான்றனையெதிர்கண்டாற்போலும் . ( உ.ச ) 

சேமவைப்பு - புதையல் , சரிந்த பற்றினன் - பற்றற்றவன் . 
எண்ணனைக்கிலங்குமார்பமீத்தருள்பிரானை நீல 
வண்ணனைத்திகிரிசங்கம் வலமிடமுறக்கொண்டானை 
மண்ணனைத்தும் புரக்கும் வாசுதேவனை மணக்குங் 
கண்ணனைத்துளவத்தாமக்கண்ணனைக்கண்ணிற்கண்டான் . ( 206 ) 
எண்ணனைக்கு - யாவராலும்மதித்தற்குரிய லோகமாதாவாகிய திருமகளுக்கு . 
காண்டலுமுவகைபூத்துக்கால்விசைகொடுநடந்தா 
னாண்டகையவனுங்கண்ணுற்றணையுடைத்தெழுநீத்தம்போ 
னீண்டபூம்பள்ளிநீத்துநிலவுபேரன்பு பொங்கப் 
பூண்டமா தவன் முன் சென்றுபொன்னடிவணங்கினானால் . ( உ 0 • ) 

நீத்தம் - வெள்ளம் . 


9 


காசு 


குசேலோபாக்கியா நம் . 


திலகமண்டோயவையன்றிருவடிவணங்கிப்பின்னர் 
நிலவுமெய்ப்புளகம் போர்த்து நிரம்புறத்தழுவிக்கொண்டான் 
குலமறைத்தலைவனென்றுங்கூர்ந்தமெய் நட்பனென்று 
மலர்தலையுலகங்கூறும் வாய்மை காத்தருளினானே . 

( 206 ) 
பாக்கியமுற்ற திந்தாள் பாக்கியமுற்றதிந்தா 
ளாக்கியவறம்பலித்தவாக்கியவறமபலித்த 
யோக்கியமடைந்ததிந்தமனையுமென்றுரைத்துரைத்துத் 
தேக்கிய புகழினான் கொண்டாடினான் சிலைவலோயே . (உஅ) 

தேக்கிய - எங்கும்நிறைந்த . 
சிலைவலோயே - தனுர்வித்தையில் வல்லவனாகிய பரிட்சித்து மகாராசனே . 
அங்கொருமாடத்துள்ளாலரதபீடத்தும்பர் 
மங்கலமறைவலாளன் மகிழ்ந்தெழுந்தருளப்பண்ணிப் 
பொங்கு பொற்குடம் பூரித்த புதிய மஞ்சன நீராட்டித் 
திங்களங்கதிரேயென்னத்திகழ்ந்தவொற்றாடைசாத்தி ( உ 0 + ) 
கதிரெனக்கதிர்க்குஞ்செம்பொற்கவின் செய்பட்டாடைசாத்திப் 
பிதிர்கருப்பூரநானம் பெய்விரைச்சாந்தஞ்சாத்தி 
முதிரொளிவிரிக்குந் தண்ணென் முத்தவக்கதையுஞ்சாத்தி 
யதிர்தரவண்டுந்தேனுமலங்குபூந்தொடையல்சாத்தி ( உக ) 

அக்கதை - அக்ஷதை . 
விரை தரு தூமங்காட்டி மேவு நெய்விளக்கங்கோட்டி 
யுரைபெறுபளிதநீராசனக்கலமொளிரச் சுற்றித் 
திரைசெய்நல்லமுதமன்னதீஞ்சுவையுணவுநல்கிக் 
கரையறுதவத்தோன்வாயுங்ல கயுபொள்ளறலிற் பூசி . ( 2 கசு ) 

அறல் - நீர் , பளிதம் - கற்பூரம் . 
பாகடைசிறப்பநல்கிப்பயன்பெறுமுகமன்கூறிப் 
போகுயர் மாடத்திட்ட பொற்றதன்படுக்கையேற்றி 
மோகமிக்கருகிருந்து முதுகுதைவந்து பின்னுங் 
கோகனகப்பூங்கையாற் குளிர் செய்பொற்கவரி வீசி . ( உசு 2 ) 

பாக்கு வெற்றிலை , தைவந்து - தடவி . 
வழிநடந்திளைத்தவேயிம் மலரடியிரண்டுமென்று 
கழிமகிழ்சிறப்பமெல்ல வருடினான் கமலக்கண்ணன் 
பழியில்பல்லுபசாரங்கள் பண்ணவுந்தெரியானாகி 
யொழிவறுதவக்கு சேலனொன்றும் பேசாதிருந்தான் . ( உக ) 


. 


பாகடை 


- 


குசேலாதந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 
பித்தருன்மத்தர்பாலர்பிசாசர்தங்குணத்தராவர் 
நத்தவஞானயோகரென மறைநவிலுமாற்றாற் 
சித்தம்விட்டகலா தையன்றிருவுருத்தியானஞ்செய்து 
புத்தமு தூறுமின்பிற்புணர்ந்தசைவற்றிருந்தான் . 

( உச்ச ) 
நத்தவம் - நல்லதவம் . 
வழுவில் பைங்குளவியோசையன்றி மற்றொன்றுந்தேராப் 
புழுவெனவிருக்குந் தன்மைபூண்டமற்றிவனோ பொங்கும் 
பழுதில் கற்புடையாடன் சொற்படிவறுஞ்செல்வம் வேண்டுங் 
கொழுநிணங்குதட்டிமாற்றார்க்கு ழைத்தெழும்வடிவேல்வேந்தே 
உருவினைக்கண்டுங்கண்டத்தொளிர்வனமணங்கவர்ந்து 
மருமைசான் முகமன் கேட்டுமமைந்தமெய்ப்பரிசமுற்றும் 
வெருவினற்றிருநாமங்கள் விருப்பினுட்டுதித்துமைந்தும் 
பொருவிலானந்தமெய்தப்பொலிகடத்தீபம் போன்றான் . ( உகசு ) 

வனம் - துளசி , கடத் தீபம் - குடத்திலிட்டவிளக்கு . 
நீருறுமுப்புப்போலுநெருப்புறுபளிதம் போலு 
மேருறுவடிவத்தண்ணலிடத்துத்தன் மனங்கலப்பப் 
பேருறுபவஞ்சவாழ்க்கைப்பிணிப் பொழிந்தகலக்கஞ்சத் 
தாருறுமார்பத்தையன்றன்னையுமறந்திருந்தான் . 

( உகா ) 
பவஞ்சம் - பிரபஞ்சம் . 
இன்னணமிவனிருப்பவிவன்வரவனைத்துஞ்சொல்லா 
முன்னரேயுணர்ந்துகொண்ட முழுமுதற்கண்ணனென்பாள் 
மன்னியவுவகைபூத்துவழிதருமனத்தனா 

னாகி 
யன்னவன்வ தந்நோக்கியமையவின்னனசொல்வானால் , ( உக ) 

கொச்சகக்கலிப்பா. 
மன்னுடைய மறையனைத்தும் வகுத்துணர்ந்தமாதவனே 
யுன்னுடைய தரிசனத்தாலுடம்புபூரித்தளன்யான் 
மின்னுடையவி 

டயவிளங்கொளிவேல்வேந்தருளுந்நேவருளு 
மென்னுடைய பெறலரும்பேறியார் பெற்றார்யார் பெறுவார் . ( 2.கசு ) 
பூன்ற தயையென்னிடத்தெப்போது நீவைத்தருள்க 
வான்றவென துளத்தினைவிட்டகன்றிலையிந்நாள்காறுஞ் 
சான்ற குணத்தாயின்னுஞ்சந்ததமுநினைந்திருப் 
றோன்றவனேகம்பெறினுந்தொன்னட்பிற் சிறந்தனவோ . 

( 220 ) 
பூன்ற - பூர்ணமான , சந்ததமும் - சதாகாலமும் . 


இருப்பேன் 


குசேலோபாக்கியா தம் . 


ஆபின்மறை முதற்கலைகளனைத்துமுணர்ந்தறமறம்பாத் 
தேயினி துநன்றிது தீதென் றுணர்த்துமவர்நட்பை 
வீயினுந்தான் மறப்பர்களோமேதையோர்மறப்பரே 
னாயினுங்கீழ்ப்பட்டவர்களவர் காணிந்தானிலத்தே . (உஉக ) 

அறமறம் - புண்ணியடாவங்கள் , பாத்து பகுத்து, வீயினும் இறந்தாலும் , 
நல்லார்சொல்விரும்புவதுநல்லாரைச்காண்பதுவு 
நல்லார்க்கொன்று தவுவதுநல்லாலாப்புகழ்வதுவு 
நல்லார் நன்றென்றுரைப்பநவிற்றிய விவ்வெலாமடங்க 
நல்லார்நட்பென்றுமுறான்றன்றேநான்மறையோய் . ( உ.உ ) 
பொன்னுள்ளான் பூமியுள்ளான் புந்தியுள்ளானாயிடினு 
மென்னுள்ளானாவனவனிருந்தவர்நட்பில்லானே 

எற் 
பொன்னில்லான் பூமியில்லான் புந்தியில்லானாயிடினு 
மென்னில்லானாவனவனிருந்தவர் நட்புள்ளானேல் . ( உஉ ங ) 
பேயோடுபழகுறினும் பிரிவதரி கரிதென்று 
தூயோர்கண்மொழிவராற்றயோரும்புகழ் தூயோ 
ராயோர்கள்பெறுநட்பையருந்தவத்தாற் பெறலன்றி 
யேயோவெண்மையிற்கிடைப்பினிகழ்வரோவிகழ்வில்லார். (உஉச ) 
எண்மையில் 

எளிதில் . 
சமயம்வரினிடித்துரைப்பார்தக்கவழிச்செலச்செய்வா 
ரிமையவர் தமுலகுறவு மிருளுகெம்பகையுமா 
யமையவறிவுறுத்துவாரந்தோ நூல்கற்றுணர்ந்த 
கமையுடையார்நட்பெவர்க்குக்காண்கிடைக்குமரிதரிது . ( உஉ ரு ) 

இடித்துரைத்தல் - வற்புறுத்திச் சொல்லுதல் , கமை - பொறுமை . 
கூடுதற்குக்கூடாத கூட்டத்துப்படு நட்பு 
வீடுதற்குத்தக்க தாய்நாடோறுமெலிந்தொழியு 
நீடுதற்குத்தக்கதுநன்னெறிநின்றோர் நட்பொன்றே 
தேடுதற்குக்கிடையா கதிரவியமுமஃதாமால் . 

( உஉசு ) 
வீடுதல் - அழிதல் . 
முத்திக்குவித்தாகுமுழுதுணர்ந்தோர்பெருகட்பே 
தித்திக்கு நாடோறுந்தேவர்பெறற்கருந்திருவுஞ் 
சித்திக்கும்படியருளுஞ்செப்பரிதால துநிற்க 
வெத்திக்கும் புகழுநினக்கியன் மணநன்காயிற்றே . 

( உஉஎ ) 
நின்னுடைய மனைக்கிழத்திநிரம்பு பெருநீர்மையளே 
மன்னுடைய சொற்காத்துச் சோர்விலாமாண்பினளே 


- 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம். சுக 


( உஉ அ ) 


( உஉக ) 


(உஙO ) 


( உஙக ) 


தன்னுடையவுயிராநின்றனைப்பேணுந்தன்மையளே 
யுன்னுடைய வருவாய்க்குத்தக்க செலவுஞற்றுவளே . 
சொன்ன காரியமனைத்துஞ்சொன்னபடியியற்றுவளே 
யென்னமிடிவரினும் வெளியெடுத்தியம்பாவியலினளே 
தன்னமுநாயகன்பழிதூற்றாதபையத்தக்கவளே 
பன்னருபாமறையுணர்ந்தபளகறுநற்குணக்குன்றே, 

பளகு - குற்றம் , 
பைங்கு தலைவாய்மைந்தர்பலர்பிறக்கவேண்டுமே 
யெங்குமரும்புகழுடையாயெத்தனைமைந்தர்கள் பிறந்தா 
ரங்கவரைப்பேரவையோ ரணிதரச்செய்செயலனைத்துஞ் 
சிங்கலறப்புரிந்தனையோசெய்தனையோவுயநயனம் . 

சிங்கலற குறைவற . 
இவர் தந்தையென்னோற்றானென்றறிஞருலாக்கும் வகை 
யிவர்கின்ற மனத்தினராயிருங்கலைகற்றுணர்வரே . 
யுவர்கொண்டகடலாடைபுடையுடுத்தவுலகமெலா 
முவர் கொண்டகுணமெவர்க்குண்டெனமொழியவுயர்வரே . 
நிறைகின்றசிறுமைந்தர் நினைத்தவையெலாங்கொடுத்துக் 
குறைவின்றி நடத்திவருகின்றனையே கொடும்பகலி 
லுறைகின் றபசிவருத்தத்து ஐநர்பாலெனச்சுருதி 
யறைகின்ற தாலவருக்கன்னமிடுகின்றனையே. 
நான முதற்சந்தி செபநன்கு நடக்கின்றனவே 
யானவிவைசெயமெய் திடமாகியிருக்கின்றதே 
மானமுறுமறைப்பொருளில்வைத்ததியானஞ்சிதறா 
தீன் றநிற்கின்றதேயெவருஞ்சொலற்கரியாய் . 

- ஸ்தானம். 
சீரார்நின்னூர்நின்றுசேரவிவண்வருவாரா 
னீரார்நின் றன்மையெலாநென்னல்வ வாக்குந்தவனா 
தாராய்ந்து கொண்டிருந்தேனகன்றபலநாள்களின் பி 
னேராரின் பஞ்சிறப்பவிருவேமுங்கூடினேம் . 

நென்னல் - நேற்று , 
நள்ளார்களண்மைக்கணிருந்தாலுநட்புறுத்தார் 
விள்ளார்கள் சேய்மைக்கணிருந்தாலும் விருப்பொழியார் 
தள்ளாதபல்பொருள் கடனைச் சூழவிருந்தாலு 
முள்ளாதவன் கதிரையுற நோக்குநெரிஞ்சியே . 

அண்மை சமீபம் , சேய்மை - தூரம் , நெரிஞ்சி - தாமரை 


( உ.உ ) 


( உ x x ) 


நானம் 


( உநச ) 


( உஙடு ) 


குசேலோபாக்கியாநம் . 


மடமையாருறுநட்பே மருவுபெருஞ்சுகங்காணுந் 
திடமுறவெவ்வாறென்னிற் செப்பக்கேள் செழுமறையோ 
யுடனுறைதலொருவுமிடத்தொரு துன்புமுறலின்று 
படர்தலுமின்றொரு வேளை பகர்தலுமின்றாகுமால் , ( உசு ) 
ஐயநீகுடியிருக்குமணிநாட்டிவதிகமழை 
பெய்யுமழையின்மைகிளிவிட்டின் முதற்பலகேடு 
வெய்யகொடுங்கள்வர்வனவிருகமுதற்பலகேடு 
நையவினி துயிரெலாநன்கு தழைக்கின்றனவே . 

(உங எ ) 
இருவேமுமுன்னாளிலிலங்குசாந்தீபமுனி 
வருகாமரடிவணங்கிமா மறைகற் புணர்ந்திடுநாட் 
பெருகார்வத்தொடும் பேசிக்கொண்டிருந்தபேச்செல்லாந் 
திருகாராவுளத்துநினைத்திருக்கின்றாயோசிறப்ப . ( உ.அ ) 

காமர் - அழகு , ஆர்வம் - அன்பு . 
கொள்ளை மறையுணர்ச்சிமிகுகுருராயன் பத்தினியாந் 
தள்ளை நமைப் பார்த்தமுது சமைப்பதற்கிந்தநமின்றின் 
றெள்ளருநன்மைந்தர்காள் கொடுவாருமெனவேவ 
விள்ளருமோர்பெருங்காட்டுள் விறகொடித்துத்திரிந்தனமே , ( உஙசு ) 
தள்ளை - தாய் , இந்தனம் - விறகு , 

கலிவிருத்தம் . 
ஆயகாலைவிண்ணாறெழுவெண்முகி 
னேயநெய்தனிறைவள நோக்குவான் 
பாயவன்னம்பறந்தன போன்மெனத் 
தோயமாக்கடற்றுன்னுபு சென்றவே . 

( உச ) 
தோயம் - நீர் . 
நீனிறக்கடல்வற்றிடநீரம்வா 
யானிரப்பவியப்பருகுற்றெழீஇ 
வானிடைப்படர்மஞ்ஞைக்குழாமென 
மேனிபைத்து விரைவினின் மீண்டவே , 

( உசக ) 
ரேம் - நீர் , நிரப்பு - தாகம் , மஞ்ஞை - மயில் . 
பெட்டு நீர்மழை பெய்து வளர்த்திடு 
மட்டு நீங்குபைங்கூழ்மாமாதிகள் 
பட்டு நீங்கவெப்பம்புரிகோடையை 
வெட்டும் வாளெனமின்னல் விதிர்த்தவே . ( உசஉ ) 
பெட்டு - விரும்பி , பைங்கூழ் - பயிர் , 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


( 2.சங. ) 


( 2.சச ) 


( ச ) 


எமருணற்கிடமாயவிருங்கட 
லமர்தல்கொண்டறலைச்சுவற்றுந்தழற் 
சமர் தணிப்பமின்னேயெனச்சாற்றல்போற் 
றமரம் விண்ணுஞ்சலிப்பவெழுந்தவே . 
மேதினிப்பகைமேலம்புதூற்றிடச் 
சாதிநன்மலர்க்கற்பதருவினால் 
காதிவாங்கியகார்முகமென்றுல 
கோதிநிற்கவொருவில்விண்டோன்றிற்றே. 

கார்முகம் - வில் . 
நம்மையூரிறைவற்பகை நாகங்க 
டம்மையாமென்றுஞ்சாரறகாதிவண் 
வெம்மை தீரிடமென்று விராயபோற் 
கம்மைமேகபக்காட்டைவளைந்தவே 
விரைவுமின்னினொளிக்கும்வெருவிடி 
யுரவொலிக்குமுளம் பதைத்தஞ்சுபு 
பரவுதம்மிறைபாற்சரண்சார்தல்போ 
லரவம்யாவுமளை புக்கொளித்தவே . 

அளை - புற்று .. 
இடிமுழக்கமுழவமியைதர 
நெடியகானவரங்கநிலவுற 
வடிவமஞ்ஞையெனுமடமாதரார் 
அடிபெயர்த்திடுமாடன்ப லிந்ததே . 
பெட்டு நூல்பெருகப்பயிலா தவ 
ரொட்டு செய்யுணினைத்து நினைத்துளங் 
கட்டுறுத்திக்கரைவது போன்மென 
விட்டுவிட்டுறைமென்மெலவீழ்ந்தவே . 


(உசசு ) 


( உசஎ ) 


( உச ) 


உறை 


ஆன்ற கல்வியறிவினிரப்பிய 
சான்ற தன்மையர்சற்றுந் தடையின்றித் 
தோன்றயாப்படங்கத்தொகச்சொற்றல்போற் 
கான்றவே பெருந்தாரைக்கணமழை 

கான்ற - சொரிந்தன . 
பாயமாவும்பரவையுமஞ்சுற 
மேயகானும்பனிப்புறவெண்மைய 


( உ.சக) 


எ e 


குசேலோபாக்கியா நம் . 


( உரும்) 


( உருக ) 


( உருஉ ) 


( உருகூ ) 


தாயநீ றுடலார் தரவீங்கிய 
காய்நிகர்ப்பக்கனோபலம் வீழ்ந்தவே . 
பனிப்பு - நடுக்கம் , கனோபலம் - ஆலாங்கட்டி . 
மன்றலங்குருந்தத்தடிவை 

வைகியுங் 
கொன்றைமூலங்குறுகியுமற்று 
துன்று சிற்றிலைப்பாதவத்தூர்தொறுஞ் 
சென்றுந்தெய்ய திகைத்துநின்றேமன்றே 

பாதவம் - மரம் . 
கொய்மலர்த்தருத்தோறுங்குறுகியு 
பொய்சிகைத்தலை முன்னனைந்தானனங் 
கைநனைந்திருகானனைந்தம்மவோ 
பொய்நனைந்துவிற்குநனைந்ததே 
மேலுமேலும் விடாமழையாகலாற் 
சாலுநீர் புறந்தாள்ளவாய்க்கணைக் 
காலுமாய் முழங்காலளவாய்ப்பினு 
மாலுநீத்தமரையளவாயிற்றே. 
வானிலாவுமதிமுடியண்ணல்போற் 
றேனிலாவுகடுக்கை திகழ்தர 
மானிலாவுறவேந்தி வயங்கொடு 
கானியாறுகலித்துநடந்ததே . 
ஊற்றுமாரியொழிதலின்றென்னினி 
யாற்றலென்றிருவேமுமுள்ளாய்தர 
லேற்றகாலையெழுந்தோர் கொடுங்குளிர்க் 
காற்றுவந்துக்கடுகிச்சுழன்றதே. 
மோதுகாற்றின் முளிசினைமாமரத் 
தோ துசாகையுலோலித்தொலித்திடன் 
மீது கையமைத்தவ்வனம்விண்மழை 
போதுநில்லெனல் போலவிருந்ததே . 
அன்னகாலையிடியொலியார்முகி 
னென்னல்காறுநிரம்பியவெப்பெலா 
மின்னறீரவிரிந்தனவோவென 
மன்னக்கேட்பதுமான விருந்ததே . 


( உருச ) 


( உருரு ) 


( உருசு ) 


2 [ For 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


மை - 


காலுமின்னுவிளக்கமிக்காட்டினுக் 
கேலுமாமழைபின்னமும்வேண்டுங்கொல் 
சாலுமீதிற்றழைந்தகொலென்றுமை 
யாலுந் தீபங்கொண்டாய்வதையொத்ததே . (24) 

மேகம் . 
உள்ளயாவுமுதவிப்புகழ்ப்படாங் 
கொள்ளுநற்கொடையாரிற்குபின் குழா 
மள்ளனீர் முழுதும்மளித்தாம்புகழ் 
விள்ளலின்றிக்கொண்டென்ன விளர்த்தவே. ( உருசு ) 

குயின் - மேகம் . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
மாற்றுவிதமில்பறவையெல்லாம் வாய் தாழ்க்கொண்டு மரந்தோறும் 
போற்று குடம்பைப்புக்கொளிப்பப்பொருமாவனைத்தும் போர்தொளிப் 
காற்று குளிருக்காற்றான் போற்கரங்கள் யாவுந்தொகமுடக்கிப் 
பாற்றியிருளைப்பகல் செய்யும் பரிதிமேல்பான் மறைந்தனனே . (உச ) 

மா - மிருகம் , பாற்றி - ஒட்டி . 
ஒருவாவன்பிற்றணந்தார்களுற்று நோக்கி வெய்துயிர்த்து 
வெருவாநின்றுகண்பனிப்பவிளங்குநெடியோன் றிருமார்பிற் 
பொருவாவிரைக்குங்குமங்குழைத்துப் பூசிவைத்தாற்போற்றோன்றுங் 
கருவானெழுந்த செவ்வானங்கடல் சூழுலகுவளைந்ததே . ( உசுக ) 

தணந்தார்கள் - பிரிந்தவர்கள் . 
நிலைசேர்வானமகள் கூந்தனீளவிரித்துவிட்டாற்போற் 
கலையாருணர்ச்சியொடுகேள்விகழித்துதிற்பாருள்ளம்போ 
லுலையா துலகிற்பரக்குமா மாற்றுகருமைக்குழம்பேபோற் 
கொலை சூழுநர் தந் தீவினைபோற்குருட்டுக்கங்குல்செறிந்ததே . ( உசு .. ) 
ஒருவர்கரமற்றொருவர்பிடித்துறுமேடவலென்றுணராமன் 
மருவுங்குளிர்காற்றானடுங்கி மயங்கிக்காலால்வழிதடவி 
யிருள்போமளவுமிவணுறைவோமென்றோரிடமுற்றிருந்தனமே 
குருமாமுல்லை நமைக்கண்டு கொண்டநகை போன் மலர்ந்தவே . (உசுகூ ) 

அவல் - பள்ளம் , 
மாட்டும் விறகு தேடப்போய்மயங்கியிருந்த நமக்கிரங்கிக் 
காட்டுமரங்களல்லா துகண்ணீருகுப்பா ராங்கில்லை 
வாட்டுமீரப்பதமன்றி வயிற்றிற் செறிக்கும்பதமில்லைப் 
பாட்டுமுழக்குமூமனன்றிப்பார்ப்பார்களுமற்றில்லையே .. , (உசை ) 

கண்ணீர் - தேனாகிய நீர் , பதம் - அன்னம் , வழி . 

10 


- 


குசேலோபாக்கியாதம் . 


இந்தவாறு தவமயங்கியிருக்குங்காலைநங்குலத்து 
வந்தமைந்தனட்போடும்வருந்தவருத்துமிவ்விருள் போய்ச் 
சிந்தச்சிதைப்பலெனச்சினந்து செழுவான் முகட்டிலெழுவான் போற் 
சந்தக்கதிர்களுறப்பரப்பித்தண்ணங்கதிரோனுதித்தனனே . (உகாரு ) 

தவ - மிகுதியாக , தண்ணங்கதிரோன் - சந்திரன் . 
வானிலெழுந்தசெழுமதியம்வயங்கப்பொழிவெண்கதிராலக் 
கானின்மிடைகார்க்களிறெல்லாங்காமாயிராவதமெனவு 
மானகள வின்கனியெல்லா மமைவெண்ணாவற்கனியெனவு 
மானமுறுபுல்லினமெல்லாமடங்கலெனவும்விளங்கியவே . (உசுசு ) 

ஐராவதம் - வெள்ளையானை , புல் - புலி , மடங்கல் - சிங்கம் . 
திருவமொருவற்குறறெரியச்சிற்சில் குறிமுன்றோன்றுதல்போன் 
மருவுமுலகுக்கிருளொதுக்கி வயங்குகதிரோன்வரறெரியப் 
பருவச்சிலபுள்ளெழுப்பொலியும் பாயகீழைத்திசைவிளர்ப்புங் 
குருவிட்டொழிதாராகணமுங்குறியாய்முன்னர்த்தோன்றினவே . 

திருவம் - செல்வம் , விளர்ப்பு - வெளுப்பு , குரு - ஒளி . 
இருவர்சிறுவர் மழையினனைந்திளைத்திக்காடு கோட்பட்டார் 
மருவுமவரென்னுற்றாரென்றெட்டிப்பார்க்கவருவான்போற் 
பருவமரைகண்முகமலரப்பற்றற்றிருளும்போயொளிப்ப 
வெருவுநாமுங்களி தூங்கவெய்யோன் குணபாலெழுந்தனனே . (உ கா அ ) 
தாமரை , 

வெய்யோன் - சூரியன் , குணபால் - கீழ்த்திசையில் 
கல்வியறிவுமேலிடலுங்கரிசில்பல்வேரியற்றிய நூற் 
சொல்லும்பொருளும் வெளிப்படையாய்த் தோன்றவிளங்குவன போல 
வல்லையனுக்குமிரவியெழவாங்காங்க மருமரும்பொருள்கள் 
ளொல்லையின்னவின்னவெனவுணருமாறுவிளங்கினவே . ( உசுக ) 
கரிசு - குற்றம் , அல் - இருட்டு , அனுக்குதல் - கெடுத்தல் - இரவி - சூரியன் . 
வெய்யோனெழுந்தவப்பொழுதேவிமலவாசாரியனான 
செய்யோன் மறைச்சாந்தீபமுனிதேடி நம்மை முகம்புலரா 
வையோபிரமசாரிகளெங்கடைந்தாரென்னுற்றனர் கொலென 
நையோகையின் வந்தக்காட்டுணண்ணநாமுங்கண்டனமே . ( உ.எ ) 

முகம் புலரா - முகம் வாடி , நையோகை - துக்கம் . 
கண்டுவணக்கஞ்செய்து நின்ற காலையளவில் கருணையனாய்த் 
தொண்டு புரிமாணாக்கர்களிற் றாயீர் நும்மைப்போல்பவரார் 
மண்டுமறைசொலென்னிமித்தமழையினனைந் தீர்வருத்தமிகக் 
கொண்டுநின்றீர்கற்றகடன் கொடுத்தீர் விடுத்தீர்கோ தனைத்தும் . (உலக ) 


மரை 


குசேலர்தந்தகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 
சீரார் நுமக்குக்கல்வி போத்செல்வப்பொருளுஞ்செழுந்தொடையற் 
காரார் கூந்தன் மனைவியருங்கனிவாய் மழலைமைந்தர்களு 
நாரார் தருசுற்றமும்வாழுநாளுமதிகமாகுகவென் 
றோர்தரு நல்லாசிபகர்ந்தில்லினமைக்கொண்டே கினனே . (உள . ) 

சார் - அன்பு , தொடையல் - பூமாவை , ஆசி - ஆசீர்வாதம் . 
இன்னவெல்லாமுளத்துநினைந் திருக்கின்றாயோ நீயென்னப் 
பன்னவரியமறைகதறும்பகவனுண்பை தோற்றாம் 
லுன்னவரியகை தவனாயொருமானிடவன்றனைப்போல 
நன்னர்வினவிப்பின்னுமிது நயந்து கூறத்தொடங்கினனால் . ( உச ) 
சைதவன் - வஞ்சகன் , நன்னர் - ஈன்க. 

மேற்படி - வேறு 
பந்தனையகன்றமேலோய்பற்பலநாட்குப்பின்பு 
வந்தனையெனக்கென்கொண்டுவந்தனையதனையின்னே 
தந்தனையாயினன்றுதரு சுவைப்பக்கணத்தென் 
சிந்தனைநின்றதென்றான்றெரிவரும்வஞ்சக்கள்வன் . ( உ எச ) 

பந்தனை - பிறவிக்கட்டு , இன்னே - இப்பொழுதே, பக்கணம் - பக்ஷணம் . 
இனியசிற்றுணவேதேனுமின்றி நீ வருவாய் கொல்லோ 
வினியநின்னுள்ள மின்றோவெண்ணியானறிதல் வேண்டு 
மினியநின்மனைவிவாளாவேகிவாவென்பளோமற் 
றினியவெற்கன்றியார்க்குக் கொண்டுவந்திருக்கின்றாயே ( உ எடு ) 

சும்மா. 
திருந்தவிங்களித்தியென்று செங்கரமலர்த்தி நீட்டப் 
பொருந்தவின்பாலுண்பான்பாற்புளித்தகாடியைக்கொடுத்திட் 
ருந்திடென்றுரைத்தல்போலிவ்வவற்கொடையென்றுவாளா 
விருந்தனன்குசேலமேலோனிவனுளமறிந்தகண்ணன். ( உஎ சா ) 
நடலை தீர்ந்தவன் மெய்ப் போர்த்தநாள்பலகண்டகந்தைப் 
படர்தலைச்சுருக்கிவாங்கிப்பாங்குவைத்தினிதினாய்ந்து 
விடலருங்கற்புவாய்த்தமின்னனார்வணங்குந்தெய்வந் 
டமுறமுடிந்துவைத்தசிறுபொதிகண்டுகொண்டான் . ( எ எ ) 

நடலை - பொய்யொழுக்கம் , வஞ்சனை . பொதி - முடிச்சு . 
மலிதருமன்பின் வந்தவண்பொதியவிழ்த்து நோக்கி 
வலிதருமவற்றுணன்று வாய்த்தது நமக்கிதென்னா 
வொலிதருகழற்காலையனொருபிடியவலைக்காதல் 
பொவிதரவெடுத்துவாயிற்போகட்டுக்கொண்டான்பாதோ. (2.67 அ ) 


வாளா 


குசேலோபாக்கியாதம் . 


செறிதருசுவைத்தீதென்றுந்தேவர்க்குபரியதாகு 
மறிதருவிருப்பினில்லினமைத்ததேபழைதுமன்று 
குறிதரு விலைப்பாற்சென்று கோடலிவ்வளத்ததோவென் 
றுறியளை வாரியுண்டோனொரு பிடியவறின்றானே . ( உஎசு ) 

விலைப்பால் - கடை , அளை - தயிர் , வெண்ணெய் . 
முன்னுமிவ்வவலொன்றேனுமுனை முறிந்ததுவுமின்று 
பன்னுமுட்டையுமின்றாகும்பட்டவங்கையுமணனக்குங் 
கொன்னும்வாய் செறிப்பினம்மகுளமும்வேண்டுவதின்றென்னா 
வுன்னுபல்லுலகுமுண்டோனொருபிடியவறின்றானே . (240 ) 

முட்டை - பக்குவப்படாத அவல் , குளம் - வெல்லம் . 
பாங்கிருகொடிற்றொதுக்கிப்பதமுறச்சற்றிருத்தித் 
தேங்குறமென்றுமென்றுசிரம்பலதரமசைத்துக் 
கோங்கிள முலைப்பூங்கோ 57 தகுமுதவாய்ப்பைந்தேனூற 
லோங்குமின் சுவைகொள்வாயானொருபிடியவறின்றானே . ( உ அக ) 

கொடிறு - கன்னம் . 
நாட்டுமிவ்வவல்விருப்பகபக்குமிக்குள்ளதென்று 
கேட்டுளாய் கொல்லோமுன்னுங்கிளந்திருப்பதுமன்றேயென் 
றேட்டுமென்மலர்ப்பூக்தொங் + லிமையவர்க்கடமிர் தமுன்னா 
ரூட்டியபுகழின்டேலோனொருபிடியவறின்றானே . ( உ.உ ) 

கிளத்தில் - சொல்லுதல் , 
அரியவன்பினிற்கொடுத்தலிழிந்ததாயினுஞ்சிறந்த 
திரியுமன் பினிற்கொடுத்தலிழிந்ததேசிறந்ததேனும் 
பெரியவர் புகழப்பட்டபெருந்தவக்குசேலமேலோ 
னுரியவன் பினையுங்கூட்டியொருபிடியவறின்றானே . ( உ அ.க ) 
மற்றொருபிடியெடுத்துவாயிடப்போகுங்காலை 
முற்றிழைத்திருவுருக்குமணியெனுமுத்தமூரற் 
பொற்றொடிப்பூங்கொம்பன்னாள் பொருக்கெனவோடிவந்து 
கற்றவர்புகழ்தன்கேள்வன் கரத்தினைப்பிடித்துக்கொண்டாள் . ( உ அச ) 

மூரல் - பல் , கேள்வன் கணவன் . 
நெய்யடைகவளங்கொள்ளுநெடுங்கடக்களிற்றின் கையைத் 
தெய்யவார்த்தோடி வந்தோர்சிறுபிடி பிடித்தல் போன்ற 
தைய நுண்ணிடைக்கலாபமடிச்சிலம்பலம்பவோடிப் 
பொய்யிலான்கையைத்தேவி பொருக்கெனப்பிடித்ததோற்றம் (உ அடு ) 
கடக்களிறு - மதயானை , பிடி - பெண்யானை , கலாபம் - அரைப்பட்டிகை. 


- 


குசேலர்தந்தகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . 


சலிவிருத்தம் . 
இருங்கிளிப்பெயரிருடியின்னவா 
றொருங்குகூறலுமுவந்து தாழ்ந்தெழீஇப் 
பருங்கைமால்வரைப்படையுழக்குபு 
பொருங்கைவேலினான் புகறன் மேயினான் . ( 2 ++ ) 

கிளிப்பெயரிருடி - சுகமுனிவன் , 
என்னவற்புதமெடுத்துரைத்தனை 
பன்னுநாயகன்பரிவிற்றுய்த்திட 
றான்னையூறுறத்தடுக்குமாதரார் 
நன்னர் நீரரோகவையில் கேள்வியாய் . 

( --அஎ ) 
கடுத்தகார்விடங்கயிலைக்கண் 

எணுத 
லெடுத்துண்காலையுமிடத்து மேவிய 
தொடுத்தபூங்குழற்றோகையாபயி 

றடுத்ததில்லையேசாற்றுமேன்பையோய் . (உ .அஅ ) 
இடத்துமேவிய தொடுத்த பூங் குழற்றோசைமாமயில் - உமாதேவி , 

கணவன்றுய்த்திடக்கருதெவற்றையு 
மிணர்மென் கூந்தலாரெடுத்தெடுத்தளித் 
தணவதின்றுபசரிப்பதல்லது 
குணமிலாரெனத்தடுத்தல் கொள்கையே . ( உ அசு ) 
துய்த்தல் - உண் ணு. சல் , இணர் - பூங்கொத்து . 
வாயுமுன்பிணிவகுத்தறிந்திடு 
மாயுள் வேதியரகற்றுமொன்றனை 
நாயகன்கொளநயந்தநிற்பனேற் 
றீயதென்பர்பின்சிந்தை நோவரே . 

( உ • o ) 
கண்டன் வேறொருகருமநெஞ்சகங் , 
கொண்டுமற்றைய குறைத்திருப்பினு 
மண்டுமன்பின்யா தானும் வைத்துக்கொண் 
டுண்டுபானேவூட்டு நீரரே 

( உசுச ) 
கண்டன் 
ஆரமைச்சு நேர்மதியமைந்துமிக் 
கோரடிச்சியாய்ப் பணியிலூணிடச் 
சாரிலன்னையாய்ச்சமைவர்கற்புடை 
காரிமாரெனநவில்வர் நல்லவர் . 

( உ + உ ) 
அடிச்சி - வேலைக்காரி . 


- கணவன் . 


அ 


குசேலோபாக்கியாதம். 


கோற்றொடிக்கருங்கூந்தன்மாதராண் 
மாற்றலார்கெடமாட்டும் வைந்துதிக் 
கூற்றமன்னவாட்குரிசிலெண்டப 

மாற்றிநின்றதென்வழங்குவாயென்றான் . (உக ) 
தொடி - வளையல் , மாற்றலார் - பகைவர் , கூற்றம் - யமன் . 

சேரலார்முடிதேய்க்குமொண்கழல் 
வீரனிங்கனம் வினவிடக்குறு 
மூரல் கொண்டருண்முகத்தனாகிய 
வீரமா தவனிறைகொடுக்குமே . 

(உ.ச ) 
சோலார் - பகைவர் , குறுமூரல் - புன்சிரிப்பு . 

மேற்படி - வேறு 
சொற்பிறங்கிய நற்குலத்தோற்றத்தாள் 
கற்பினுக்கரசாயகனங்குழை 
விற்பிறங்கியவாணுதன்பெல்லியல் 
பொற்பினுக்கொருபொற்பெனுந் தன்மையாள் , (உகூடு ) 
நிலவவெண்டிரைப்பாற்கடனின்றெழு 
கலவமாமயிலன்னகருங்குழற் 
குலவுமாமகள்கூற்றினிற்றோன்றினா 
ளலகினற்குணங்கட்கெல்லையாயினாள் . ( உகூசு ) 

கலவம் - தோகை . 
இலக்கணங்கணிரம்பியவேற்றத்தாள் 
விலக்கரும் புகழ்வாய்ந்த விளங்கிழை 
நலக்குமன்பற்குநன்மையல்லாதொன்று 
கலக்கச்செய்குவளோபுவிகாவலோய். ( உகா ) 
மேவுமன்பன்மனக்கு விரோதமா 
யாவுஞ்செய்யலாளயர்ந்தாவது 
நாவினாலுநவிற்றுகிலாளுளம் 
பாவுமாறுபடர்தலுஞ்செய்கிலாள் . 

( உ + அ ) 
கொச்சகக்கலிப்பா . 
பலகலைகண்முற்றுணர்ந்தபளகிலாத்தவமறையோற் 
குலகமிறும்பூதடையவொழியாதபெருஞ்செல்வ 
நிலமிசையுண்டாக வெனநினைந்தவலோர் பிடியெடுத்து 
நலமுறத்தின் றனனென்றுமறிந்தாளந்நன்னுதலே . ( உக ) 


பாடி 


குசேலர் தந்தகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . எக 
தகத்தின்றபிடியவற்கேசகங்கொள்ளாப்பெருஞ்செல்வ 
மிகத்துன்றுமஃதன்றி மீட்டுமொருபிடியெடுத்து 
நகத்தின்று விடுவானேனாள் பலவுமன்னவற்குத் 
தொடுத்துன் றுபடிமையாய்ச்சொற்பணிகள்கடவானாய் . த ( x00 ) 
தானமர வேண்டுமெனுந்தக்ககருத்துளத்தமாக 
கானமருங்கருங்கூந்தற்கதிரமருமதிவதனக் 
கூனமரும்விற புருவக்குயிலமருமென்மொழியா 
டேன மருந்தார்மார்பன் செங்கைபிடித்துத்தடுத்தாள் . ( mos ) 
அன்றியுமத்தொழுகுலத்தானணிமனைக்கு வேண்டுவது 
துன்றியசீர்ச்செல்வமேதுன்னலார்முடியுரிஞ்சும் 
வென்றியமர்கருங்கழற்கால் வெள்ளொளியவேல் வேந்தே 
மின்றிகழுமணிமார்பன்பணிசெயல்வேண்டுவதின்றே . ( 02 ) 

தொழுகுவத்தான் - வேதியன் , துன்னலார் - பகைவர் . 
ஆதலிற்றன்னாயகனுக்கமைந்த விதமாகும் விதங் 
காதமர்பொற்குழைகிழித்துக்கருங்குவளைக்குலஞ்சவட்டி 
மோதடு கூற்றொடும் பொருத்தமுடங்கல் விடுந்தடங்கருங்கண் 
மாதர்புரிந்ததையன்றி மற்றொன்று புரிந்திலளே . 

( FOR ) 
சவட்டல் - வாட்டல் , முடங்கல் - ஒலைச்சுருள் . 
வன்புடைமாற்றலர் நெய்த்தோர்வாய்மடுத்துத்தசைகுதட்டி 
யின்புடையீருளுஞ்சுவைத்திட்டெழுங்கதிர்வாட்கண்ணபிரா 
னன்புடையார்க்கிது கொடுத்தலாகுமிதாகாதென்று 
தன்புடையாயினுமெண்ணத்தக்கவனோதார்வேந்தே.. 

(K0 ச ) 
கெய்த்தோர் - உதிரம் , குதட்டல் - மெல்லல் , ஈருள் - ஈரல் . 
வாரிதி சூழுலகினொருமானிடவனறியாது 
சீரியலச்செய்தவறஞ்சிறிதேனுமப்பயனாற் 
பேரியலுஞ்சுவர்க்கத்திற்பெரிதின்பந்துய்ப்பனெனிற் 
கூரியலும் வடிவேலாய்கு சேலமுனிக்கிஃதரிதோ 

( xoG ) 
நீடுபுகழ்ப்பகவனடி நீங்கா துவளருளத்தா 
னோடுபொறிச்சேட்டையெலாமொடுக்கியமாதவனன்றே 
யேடுசெறிமலர்மார்பாவிம்மறையோனெனப்புகன்றிட் 
டாடு புகழ்ப்பெருந்தவத்தோனப்பாலுஞ்சொலப்புக்கான் . ( $ 04 ) 
தேவியாற்றடைபட்டுச்செறிதாக்கைக்கொளுமவலைப் 
பாவியவண்புகழானப்பழங்கந்தைதனின் முடிந்து 


அ 0 


குசேலோபாக்கியா நம் 


மேவியவோர்பிடியவலின்மிகு மகிழ்ச்சியுடையானாய் 
நாவியலுந்து திமுழக்கிநன் முகமன் பலசொற்றான் . ( ஙா ) 

முகமன் - உபசாரவார்த்தை . 
அன்றிரவோர்மென்படுக்கையணிந்து தவவதின்மேவி அறிந்து 
மன்றிகழவ்வுவளகத்துவளம்பலவுங்கண்டதனாற் 
றுன்றிய பேரானந்தமொழியாத தோன்றியெழக் 
கன்றிய தீப்பொறியவித்தோன்கண்படை கொண்டருளினான் . ( ங O அ ) 

உவளகம் - அந்தப்புரம் , கண்படை கொள்ளல் - நித்திரைசெய்தல் . 
கதிருதிக்குங்காலையெழீஇக்கடன்பலவுமுற்றியடர் 
முதிர்புலன்செற்றருஞானமுயன்றடைந்தோனாதலினான் 
மதிகுலத்து மன்னவன் பால்வாய்திறந்தொன்றுங்கேளா 
னிதியமிகப்பெற்றவனாய்கினைந் தூர்க்குவழிக்கொண்டான் . ( x0 க ) 
அக்காலைக்கண்ணனுந்தன்னணிவாயில்வனாவந்து 
மிக்கார்வத்தொடு மடியில் வீழ்ந்துவணங்கிடமகிழ்ந்து 
தொக்காசிபலகூறித்துவாரபாலகர்வாயி 
லெக்காலுமின்பமறான்கடந் தப்பாலே கிடுங்கால் 

(ஙக ) 
விண்டார்தம்மணிமௌலிமிதித்துழக்குங்கருங்கழற்கால் 
வண்டாடுநறுந்துளபமாலை துயல்வருதடந்தோட் 
கொண்டாடும் புகழ்க்கண்ணன்களிகூர்ந்து கோயில்புகக் 
கண்டார்களாங்கிருக்குங்கார்க்குழன்மின்னார் பலரும் . ( கூக்க ) 

மௌலி - கிரீடம் , உழக்குதல் - துவைத்தல் . 
மலர்வதாஞ்சாய்க்குநருமணியதரம்பிதுக்குநருஞ் 
சிலதியரைச்சினக்குநருந்திருமிநடப்பவருமாய்க் 
குலவுமறையவற்கொன்றுங்கொடுத்திலன்போவென்றானென் 
றிலவவிதழ்ச்செய்யவாயியன்றனவெலாமுரைப்பார். (ஙகஉ ) 

கலிநிலைத்துறை . 
தாயெதிர்வுற்ற சேயெனவுள்ளந்தழைவுற்றான் 
போயெதிர்கொண்டான் காலில் விழுந்தான் புனைவித்தா 
னேயமுளானென்றரறிவித்தானீங்கென்றான் 
சேய்மையனொத்தானன்றி துவென்றார்சிலமாதர் . ( கூக்கூ ) 
பார்த்திபர்பல்லோர்காத்தனர்நிற்கப்பாரானாய்க் 
கூர்த்த மதிப்பூசுரனெதிர்கொண்டான் கொண்டாடிப் 
பூர்த்திமிகுந்தானந்தோவாளாபோகென்றான் 
சீரத்திமிகுந்தானன்றேயென்றார்சிலமாதர். 

பார்த்திபர் - அரசர் . 


குசேலர்தந்நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . அக 
துன்றியவன்பிற்கட்டியணைத்தான்றொழுதிட்டான் 
பொன்றிகழ்பள்ளிமீதமர்வித்தான் புகழ்ந்திட்டா 
னொன்று மளித்திட்டானலனுதயத்துன்னூர்க்குச் 
சென்றிடுகென்றானன்றிதுவென்றார் சிலமாதர் . ( க.க ) 
எளியோன்பாவமித்தனை தூரமேன்வந்தா 
னளியார்தேனேபாலேயெனவினிதாப்பேசிக் 
களியாநின்றோர் காசும் மீயான்கழிகென்றான் 
றெளியார் நல்லோரிவனுனாயென்றார் சிலமாதர் . (ங கசு) 
காடுந்நாடுந் நீந்தினனாகிக்கழியன்பி 
னீடுநிரப்பு நீங்கிடுமென்னுநினைவுள்ளஞ் 
சூடுபு வந்தானிங்கொரு வேளைச்சோற்றுக்கே 
தேடுவர்சான்றோரிவன்புகழென்றார் சிலமாதர் . 

( ஙகள ) 
குன்றலன்று மாரிதடுத்தகோமான்மற் 
றொன்றாநண்பனென்றிவண்வந்தானுறவுள்ள 
மன்றானாயன்னான் கொடுவந்ததையும் வாரித் 
தின்றானொன்று மீந்திலனென்றார்சிலமாதர் . ( கூகஅ ) 
ஒழுங்குறுமுற்றவமில்லவர்யார் நட்புற்றாலென் 
விழுங்குமிடித்துயர் தீரருநீரினர் மெய்யீதா 
லழுங்கலிலா துலகாள்பவர்தேவியரானாலுஞ் 
செழுங்கை தரிப்பது மண்வளையென்றார் சிலமாதர். (ஙகசு ) 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
இங்கிவனம்மறையோன்பால்வைத்ததயையெலா மறிந்தோ மென் 
னேயென்னே , கங்கணங்கண்ணுறுவதற்குக்கண்ணடியும்வேண்டுங்கொ 
ல் சுருங்கண்ணீர்கா , டுங்கமுடனொருவேளைச்சோறுண்ட துயர்ந்தவ 
ரை துளைத்துப்போகி , யங்குவருசிகரியொன்று பிடித்தது போலாயிற்றே 
ன்றறைந்தார்சில்லோர் . 

(ங 20 ) 
சிகரி - எலி . 
நரபதிபால் வேண்டுவனபெற்றுவருந்தலைவனெனநடவை பார்த்துப் 
பரவுபுகழ்மனையிருக்குமந்தோநன்மைந்தருமப்பரி சேநிற்பர் 
விரவிலிவனென் செய்வான்சிந்து பழங்கந்தையன்றி வேறொன்றில்லான் 
புரவுடையானென்பனொருகலையுமளித்திலனென்று புகன்றார் சில்லோர் . 

நரபதி - அரசன் , நடவை - 
11 


வழி. 


அஉ 


குசேலோபாக்கியா நம் . 


- 


எத்துணையசெல்வமிகுத்திருந்தாலு மீத்துவத்தலிவன்பாலில்லை , 
மெத்துநயமொழிகளான் மயங்கியொன்றுங்கேளானாய் விரைந்து போனா 
ன், பித்துறுபாமறையவனுமிவனுமகிழ்ந்தாறனுப்பிப் பெயர்ந்து வந் 
தான் , கொத்துறுமிந்நட்பிருந்தென்னி ராதொழிந்தாலென்னென்றுகு 
யின்றார் சில்லோர் . 

(கூஉஉ ) 
குயிலல் - சொல்லல் . 
அம்மறையோனொரு பொருளுங்கேளானாய்ச் சென்றதையா மறிந் 
தோமன்ற , மம்மர் தபுத்தீத்துவப்பார்க்காணிலன்றோகேட்பவர்க்கு வா 
யுண்டாகும் , விம்மலுறுநசையினருமிவனிடத்துக்கேட்பதற்குமேவா 
ரென்றாற் , றம்மையுணர்ந்துயர்ந்தவரோகேட்கத்தக்கவரென்றார் தடங் 
கட்சில்லோர் . 

( ஈ.உ. ) 
மம்மர் - துன்பம் , நசை 

ஆசை . 
என்னினைத்து வந்தானோவவனிவனும் யாது நினைத்திருக்கின்றானோ 
பன்னரியவிவன் செய்யுமாயையெவ ராலறியப்படும்வாய்வந்த 
வின்னனவெலாம் போலறிவன்றுநமக்கெனவண்டிரங்குங்கூந்தன் 
மின்னனைய நுண்ணிடைப்பேரமர்க்கண்படபாதர்சிலர்விளம்பினாரே , 

இரங்குதல் - ஒலித்தல் . 
சிற்றிடைப் பேரமர்க்கண்படமாதர் பலரிவை முதலாச்செப்பிநிற்கக் 
கற்றவரேத்தெடுக்குமுனிதுவரை நெடுந்தெருப்பலவுங்கடந்துபோகி 
வற்றுதலில் பெருங்கடலு நீங்கு புதன்னார்க்கேகும் வழியைக்கூடி 
நற்றவ மாந்தன்னிலக்கிற்சிந்தையுறமிகமகிழ்ந்து நடக்குங்காலை . 

ஏத்தெடுத்தல் திதித்தல் , துவரை - துவாரகை . 
அருந்தவர்கள் புகழ்சீர்த்தியமைந்ததிருக்கண்ணபிரானருளினாலே 
பொருந்துவிரதாதிகளான் மிக்கிளைத்ததன்னுடம்புபூரிப்புற்ற 
திருந்தபழங்கந்தை செழும்பொன்னாடையாயிற்றாலிலங்குங்கண்டப் 
பெருந்துளபமணியாரம் பெருவிலை முத்தாரமாப்பிறங்கிற்றாலோ . 

செவியணிபுல்லிய பொருள்களரதநகுண்டலமாகித்திகழ்ந்தவான்ற , ச 
வியணிகைவிர 

ரற்றருப்பைப் பவித்திரம் பொன்னாழியாய்த் ததைந்ததோ 
ங்கும் , புவியணியுங்கட்டழகுகாமலுங்காமுறுசிறப்பிற்பொலிந்ததம்ம , 
கவியனியுமதகளிற்றுக்கதிகமாம்வலியுமுடற்கலந்ததன்றே . ( ங உஎ ) 
பாயபெருமிடி முன்னே தனக்கொழிந்தவவித்தையெனப்பாறி மாய்ந்த 
தேயவழிநடையிளைப்புமுதலிய வெலாஞ்சற்றுமின்றாய்விட்ட 
காயவெயில் குளிர்ந்தது பாலையு நீரூறிற்றிளமென்காலும் வீசிற் 
றாயவிவையனைத்துமுணர்ந்திறும்பூதுமிகக் கொண்டானன்ன காலை . 

அவித்தை - அஞ்ஞானம் , பாலை - நீரில்லாத நிலம் , கால் - காற்று . 


குசேலர்தந் நகர்ப்புறமடைந்தவத்தியாயம் . அக 

கலிவிருத்தம் . 
ஒழுகுங்கடவரையுங்கதிருறழ் செம்பொனிரதமு 
மெழுவெங்கதியுளை பொங்கியவியறங்கிய பரியுங் 
கொழுகின்றவையயில் கொண்டவர்குழுவும்பலகுழுமப் 
பழுதென்பதிலவர்மன்னவர்பலர்வந்தெதிர்கொண்டார் . ( ங உக ) 

கடவரை - மதமலை ( யானை ) . வெங்கதி - கடுநடை , உளை - புறமயிர் , 
வை - கூர்மை , அயில் - வேல் , குழுமுதல் - கூடுதல் . 

மணிவார்முடி மண்டோய்தர மறைமாமுனிதாளிற் 
பணிவார்சிலர் துதிப்பார்சிலர்படரன்பினில்வழிபட் 
டணிவார்சிலர்பார்ப்பார்சிலரார்ப்பார்சிலராகிக் 
கணிவார் புயவிறல் வேந்தர்கள் கழலாக்களிப்புற்றார் . ( ஙகூ ) 
பொன்னார் வடவரைமேற்கதிர்ப்புத்தேளனப்பொலிய 
மின்னார் கதிருமிழும்மொருவியன்மாமணித்தேர்மேன் 
முன்னார் மறையோனைப்பலமுகமன்புகன்றேற்றி 
நன்னாரொடுபெருவேந்தர்கள் சூழா நடந் தனரால் . ( ஙஙக ) 
வடவரை - மேருமலை , கதிர்ப்புத்தேள் - சூரிய தேவன் , நார் - அன்பு . 
மண்ணென்பதுதெரியாவ கவானத்திடையமார் 
கண்ணென்பது நுழையாவகைகற்பத்தருமலரை 
யெண்ணென்பதுமின்றாம் வகையிறைத்தார்களித்தார்த்தார் 
புண்ணென்பது 

பொலிவேலவர் பூத்தாரிறும்பூது . ( கூட ) 

புண் - மாமிசம் . 
கடன் மேலெழுந்தார்த்தாலெனக்கடனீருறப்பருகி 
யுடன் மேகங்களார்த்தாலெனவுயர்வான் முகடதிர 
மடன் மேலெழுதார்வானவர்வண்டுந்துபியைந்தும் 
விடன் மேலுள தாகாவகைமேலும்பெரிதார்த்த . ( கூ ) 

கலிநிலைத்துறை . 
அளவிலா மகிழ்தலைசிறந்தோங்கிடவவிர்ந்து 
பளகிலா துயர் தருப்படர்கொடியசைந்தென்ன 
வளநிலாவியமின்னுகணடித்தெனமணிவாய்த் 
தளவமூரல்விண்மடந்தையர்நடித்தனர் தயங்க . (உச ) 

தரு - மரம் , தளவம் - முல்லையரும்பு . 
பிரகலாதனன்பராசரன்பெருஞ்சவுனகன்சீர் 
வரவியாதனம்பரீடன் புண்டரீகன் முன் மற்றோர் 


குசேலோபாக்கியா நம் . 


கரவிலா தவுள்ளத்தாாய்க்கழிமகிழ்சிறப்ப 
விரவிகின்றுதோத்திரமெடுத்தியம்பினர்மேன்மேல் . (கூகூடு ) 
இன்னபல்வகையதிசயமெதிருறக்கண்டு 
நன்னர்மாமறைக்குலத்தவனாயகன்பாதத் 
துன்னுநெஞ்சகம்பெயர்த்திலனுறுவனவெல்லாம் 
பன்னுமெம்பிரானருளெனநினை த்தனன்படர்வான் . ( கூக ) 
அரசரேமுதலாயினாரனைவருமடுத்துப் 
பரசியேவலர் போற்பிரியார்பின்புபடாப் 
புசைமால்கரிபரிமுதற்படைகளும் பொலியத் 
தரைசெய்பேறெனவிளங்குதன் ஊர்ப்புறஞ்சார்ந்தான் . ( கூ கூ எ ) 

பரசுதல் - புகழ்தல் , படர்தல் - நடத்தல் , புரசை - யானை கழுத்திற் கட் 
அங் கயிறு , மால் - மதமயக்கம். 

பரியுநீள்பழங்கந்தைகொளுடையனிப்பரிசு 
பெரியமா தவர்வேந்தர்கண்முதலியோர் பெரிதுந் 
தெரியுமாபுகழ்ந்தேத்திடச்சிறந்தனனென்னி 
லுரியதாகியதவத்தினிலுயர்ந்ததொன்றுண்டோ. ( கூகூ ) 
என்றுரைத்தமாமுனிவரனிணையடியிறைஞ்சி 
நன்றுசொற்றனைமற்றதுநடத்துகென்றடையார்க் 
கொன்றிரத்தம்வாய்படுத்திடும் வாட்படைக்குரிசி 
அன்று மற்பொடு கேட்டலுஞ்சுகமுனிசொல்வான் . (ஙஙக ) 
அடையார் - பகைவர், குரிசில் - அரசன் , (பரீக்ஷித்து ) அற்பு - அன்பு. 

இரண்டாவது 
குசேலர் துவ ரகைகண்டு 
தந்நகர்ப்புறமடைந்த வத்தியாயம் முற்றிற்று . 

குசேலழனிவர் திருவடிகளேசாணம் . 


ஸ்ரீ 


ஸ்ரீராமஜயம் , 

மூன்றாவது 
சேலர் செல்வ நுகர்ந்து 
வைகுந்தமடைந்தவத்தியாயம் 


இன்னிசை வெண்பா. 
ஒருதிடந்தான் கதிக்கணுய்க்குமெனச்சொல் 
கருதிடந்தானவன் காடர் குலத்தான் 
பொருதிடந்தானவர்பொன்றவார்த்தான் 

மருதிடந்தானடியவா . 
கதி - மோக்ஷம் , தானவர் - ராக்ஷஸர் , பொன்றுதல் - இறத்தல் , அமர்த் 
தல் - போர் செய்தல் , மருது - மருதமரம் , இடத்தல் - பிளத்தல் , அவா - அன்பு . 

வேற்றொலி வெண்டுறை . 
கருங்கடலினடுவணெழுகதிரெனக்கார்நிறத்துபணி 

கதிர்ப்பக் காமர் 
பெருங்கனகவரையெனச்செம்பொன்னாடைநான்றபுயம் 

பிறங்கப்பாயல் 
வென்றி வாளரவமுந்தொடாமென்றாமரைத் 
துன்றுமாமங்கையுந்தொடரவாய்விட்டெரீஇ 
மன்றவேதங்களுந்தொடரவான் சுவையமிர் 
தொன்று செந்தமிழ் தொடரொருவர்பின்றொடர் தரச் 

சென்றவன்றிருவடி தேருவார்யாருமே 
நான்ற - தொங்கின , பிறங்க - விளங்க , தமிழ்தொடரொருவர் - செந்நாப்புலவர் . 

கலித்தாழிசை, 
காமர்நறுவிரைத்துள பக்கண்ணியனைப் புண்ணியனை 
மா மகடன்கொழுநனைவழுத்துவீர்மானிடர்காண் 
மாமகடன் கொழுநனைவழுத்து வீராமாகிற 

நிற் 
றாமரைப்பெருமுதலுஞ்சாரற்கரியக திசார்வீரே . ( ங ) வி 
கண்ணியன் - மாலையணிந்தவன் , தாமரைப்பெருமுதல் - பிரமன் . 
ஒருபொருண்மேல் மூன்றடுக்கிவந்த 

வஞ்சித்தாழிசை, 
மாதர்களின் வருந்தாமே , போதமுறப்புரிந்திடுவீர் 
சீதமலர்த்திருமார்பன் , கோதறுசீர்குறிப்பீரே. 


அகா 


குசேலோபாக்கியா நம் 


ண 


மங்கையரின்வருந்தாமே , பொங்கமுறப்புரிந்திடுவீர் 
செங்கமலத்திருமார்பன் , கொங்கலர்சீர் குறிப்பீரே . 
வனிதையரின்வருந்தாமே , புனிதமுறப்புரிந்திடுவீர் 
கனிமொழிச்செந்திருமார்ப , னினியசீர்குறிப்பீரே . ( ச ) 
போதம் - ஞானம் , பொங்கம் - பொலிவு , புனிதம் - பரிசுத்தம் . 

ஒப்புமைபற்றிவந்த ஆறடித்தரவு 

கொச்சகக்கலிப்பா. 
வண்டாடுபூந்துளபமாலையனைவானோர்கள் 
கொண்டாடுஞ்சீர்த்தியனைக்கோவலர் பாடித்த பிர்நெ 
யுண்டாடுசீதானையொப்பிலாவற்புதனைக் 
கண்டாடுமன்பருளங்காதலிக்கும் புண்ணியனைத் 
தொண்டாடுவன்றியெனச்சொல்லித்து திமுழக்கி 
யொண்டாடுணைக்கொண்டுயர்வீருலகீரே . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
மின்றிகழ்பிறழ்பற்கூற்றம் விலாப்புடைவீங்கவுண் 
வென்றி கொள்செறுநர்ச்சாய்த்து விருந்திடும் வெள்வேல் வேந்தே 
யொன்றியபுகழ்க்குசேலனூர்ப்புறஞ்சார்ந்தகாலை 
நன்றிமிக்குறுமச்சீறார்நலப்பெருநகராயிற்றே . 

செறுநர் - பகைவர் . 
மற்படுகானமெல்லாமாடமாளிகையேயாகிச் 
சொற்படு புலவரானுஞ்சொலற்கருஞ்சிறப்புவாய்ந்து 
விற்படுமமரர்நாடு வீழ்ந்துமண்ணிறைகொண்டாற்போ 
லற்படுத்தொளிர்ந்ததையனருளினிற்சிறந்ததுண்டோ . ( எ ) 
மல் - வளம் , வில் - ஒளி , இறைகொள்ளல் - தங்குதல் , படுத்தல் - அழித்தல். 
இமைக்குமந்நகரங்காணூஉவெறுழ்வலிக்காதிமைந்தன் 
சமைத்தவேற்றுச்சிருட்டி தனிற்றயித்தியரைச்சாயக் 
குமைத்தரும்போகந்துய்த்துக் குலவுநந்நகர்க்குமாறா 
வமைத்தபொன்னகரோவென்னவமரருண்மயங்கினாரே . அ 

காதிமைந்தன் - விசுவாமித்திரன் , தயித்தியர் - இராக்கதர் . 
அறன்கடையக்கும்வெஞ்சூராருயிர்சவட்டிவாங்கித் 
திறன்படுசுரர்கால்யாப்புச்செறிகழல்வித்துச்சீர்த்தி 
நிறங்கிளர்வெள் வேலையனிறைகுடியேற்று நாளிற் 
பிறங்கியதுறக்கநாட்டின் பெற்றியந்நகரின் பெற்றி . 

அறன்கடை - பாவம் , யாப்பு -விலங்கு , வென்வேலையன் முருகன் . 


( 
சு 
) 


( 
கூ 
) 


( 
கம் 
) 


குசேலர் வைகுந்தமடைந்தவத்தியாயம் . அள 
அருநிதிதவமென்றாராய்ந்தமைதரவீட்டியீட்டித் 
தருநிதியனையகண்ணன்றன்னருள் பெற்றமேலோன் 
பெருநிதிநகரநோக்கிற் பிறங்கிய செல்வம் வாய்ந்த 
விருநிதிக்கிழவன்வாழ்க்கையெழின கர்சிற் சாராபால் . க 

நிதிக்குழகன் - குபேரன் , 
நயந்தருநடுவுள்ளானை நல்லறஞ்சூழ்ந்தாற்போலப் 
பயங்கெழுநகரஞ்சூழ்ந்து பாசநீத்தறிவின் மேலா 
யுயர்ந்தவர்க்கினிது செய்தவு தவிபோலுயர்ந்துமிக்க 
வயங்கொளப்பொலிந்தன்றெஞ்சாமஞ்சுசூழிஞ்சியாதோ . ( கக ) 

மஞ்சு - சமகம் , இஞ்சி - மதில் . 
கொன்பெறுமமிர்தங்கொள்ளை கொண்டுளார்நகரை மோதென் 
றின் புறுகீரவாழியினிய நீர்க்கடலையேவ 
வன்பு 
ன்புறுமதுவிதேவானவர் நகரென்னச்சூழ்ந்து 
மன்பெறப்பொருதல் போன்ற தகழிநீர்மதிலைமோதல் . ( கஉ ) 

கீரவாழி - பாற்கடல் 
பற்பலவடுக்குமாடம்பாந்தவிண்டாங்கனோக்கி 
யற்புறு நந்தம் பொன்னாடந்தரநிற்றலாலே 
விற்படநிலத்தெவ்வேலைவீழுமோவென்றுட்கொண்ட 
கற்பகமாலைத்தேவர்காதாமொழிந்ததன்றே. 

( 
பற்றையார்ந்துயர்ந்தவோங்கற்பரிசன்னபைம் பொன்மாடத் 
தெற்றையான்புனைவல்வானாற்றிருபுற நெருங்கிநிற்குங் 
கற்றையார்ந்தெழுந்தபாடங்கவிழ் தரவொட்டாவென்னா 
வொற்றையாருருளைத்தேரை நடத்துவோனுவகைபூத்தான் . ( கச ) 
பற்றை - சிறு தூறு , ஒங்கல் - மலை , ஒற்றையாருருளைத்தேரோன் - சூரியன் . 
இந்திர நீலமேடையெழுங்கதிர்க்கற்றைமீப்போய்க் 
கந்தடுவெண்களிற்றைக்கருங்களிறாக்கனோக்கி 
முந்தைநாட்சாபமீட்டு முளைத்ததுகொல்லென்றஞ்சிச் 
சிந்தையுளாய்ந்து பின்னரிதுவெனத்தெளியுமாலோ . (கரு ) 

சத்து - கட்டுத்தறி . 
வஞ்சி நுண்ணிடையினார் மேன்மாடமேடையினிருந்து 
வெஞ்சினப்புலவிமூளமணிவடம் வெறுத்ததோளி 
லஞ்சுமூடலின் விண்மாதரெறிந்த முத்தாரம் வீழ 
விஞ்சைவல்லவனங்கேள்வனெனவுளம் வியந்து கொள்வார் . ( கசு ) 

புலவி - பிணக்கம், விஞ்சை - மக் திரவித்தை. 


( 
க 
. 
) 


બબ 


குசேலோபாக்கியா நம் . 


வரவ 


சுதையின் மாடந்தோறுஞ்சுடர்மதிதவழுந்தோற்றங் 
குதைவரிச்சிலையைவாட்டுங்கோடிய புருவ நுண்கூர்ப் 
புதையிகல்கண்ணினாரம்போருகமுகத்தைநேரத் 
ததையுடற்களங்கந் தேய்த்துக்கழிப்பது தகையுமன்றே . ( கஎ ) 

சுதை - சுண்ணச்சாந்து . 
மணிநிலாமுற்றமேவிமாதரார்வயங்கு கண்கட் 
கணிநிலாவுறுமைதீட்டவதிகமையுகரிற்கோத்துத் 
துணிநிலா விசும்பிற்றுள்ளத்தெறித்திடுதோறுமாங்குத் 
தணிநிலாமெய்யிற் சார்ந்து தயங்கிடுங்களங்கமென்ன 

உகிர் - நகம் . 
வெள்ளியமாடந்தோறும் விளங்கெழின்மணிப்பூணல்லா 
ரள்ளொளிக்கற்றை வீசவணிந்துநிற்கின்ற தோற்றந் 
தெள்ளுவெண்டிரைசுருட்டுஞ்சிறந்தபாற்கடலினாப்பு 
ணெள்ளலில்பவளவல்லியெழுந்துநின்றிடுதலேய்க்கும் . ( கசு ) 

நாப்பண் - நடு , வல்லி - கொடி . 
இரசிதத்தமைத்தமாடமெறிசெறிதிரைப்பாலாழி 
ரவதன்மீது துஞ்சுமஞ்சுமாறடித்துமாவாம் 
விரவு செம்மேகக்கற்றைவிளங்கிடுசெம்பொனாமை 
புரவுவெண்பிறைவெண்சங்கமுடுக்களச்சங்கின்முத்தம் . ( 20 ) 

இரசிதம் - வெள்ளி 
விலங்கல்விண்ணுயர்ந்தமாடம் வியன் கொடிமுடங்கலாங்க 
ணிலங்குறு மதியமந்தேத்திறான் மடமாதர்மஞ்ஞை 
நலங்கொளம்மதியங்கண்டு நகைநிலாமணிபெய்தெண்ணீர் 
கலங்கலிலருவியீட்டங்கார்கடக்களிநல்யானை . 

( உக ) 
விலங்கல் - மலை . 
அண்ணலங்களிநல்யானையார்ப்பும் வாம்பரி முழக்கு 
மொண்ணலங்கொடிஞ்சித்திண்டேரோதையும் வயவரார்ப்பும் 
பண்ணலங்கனிந்ததீஞ்சொற்பாவையர்கலன்களார்ப்பு 
மண்ணலம்புனைந்தவாடைவாரிவாயடைக்குமாதோ. ( உ.உ ) 

அண்ணல் - பெருமை , கலன்கள் ஆபரணங்கள் , வாரி - கடல் . 
ற்பயில்சிறார் தங்கூட்டம் வயங்கியகிடையுமற்றைக் 
கறையறுகல்விகற்குங்காடடர்சாலையங்கார்க்கூந்த 
னறையொழுகலங்கன்மாதர் நடநவில் சாலையும் பொன் 
விறைபலவறமுமோங்கு நெடிய சாலைகளும் பல்ல . 

( உ . ) 


( 


( 


மல 


( ஈ ) 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயர் . 
பரிநிரைசெண்டுபோகும்பைம் பொன்வார்மறுகு நீள் கைக் 
கரிநிரைகடம்பெய்தேகுங்காமருமறுகுஞ்செம்பொன் 
விரிமணியுருளைத்திண்டேர்விரைந்து சென்மறுகும் வீர 
சரியினமஞ்சவாளாட்டாடிடுமறுகும்.பால்ல . 

செண்டுபோதல் - வையாளிபோதல் 
கழிந்தகாமுகர்த நெஞ்சங்கனிந்தசீரணங்கனா 

கனார்பா 
லெழுந்துசெல்கதியுந்தோற்பத்துனைவினினே கும்பாய்யா 
வழிந்திடு நீர்மைமுட்டவாவுவவிண்ணும் வாயு 
வழுந்துறச்செல்வமென்னாவறிதரத்தெருட்டல் போன்ற 

துனைவு - விரைவு , தெருட்டல் - தெளிவித்தல் , 
விற்றவழ் சூழியானைமிகப்பொழிதானம் பாய்ந்து 
முற்றவும் வழுக்கலுற்ற வீதியின் முனியுமூடற் 
பொற்றொடியவரெறிந்தமணிக்கலன்பொலி தலாலே 
யுற்றகால்வழுக்கிவீழ்தலொழிந்தனர் நடப்பார்யாரும் . 

சூழி - முகபடாம் , தானம் - மதம் . 
கொன்னுனை மருப்பியானைக்குழாம் பொழிதானம்வாவுந் 
துன்னுளைப்பரிவிலாழி துலங்குமந்நகரநின்றும் 
பன்னுமண்ணுலகமெங்கும்பரத்தலால்வழுக்குமென்று 
நன்னிலங்காறோயா மனடக்கின்றார் துறக்கவாணர் . 

துறக்கவாணர் - தேவர் . 
நயக்குமாதர்கடங்கூந்தற்கிடுநறும்புகைவிண்பாரதர் 
வயக்குமெய்சூழ்தனோக்கார்மணமவர்க்கியற்கையென்ப 
ரியற்கையைச்செயற்கையாகச் செயற்கையையியற்கையாக 
மயக்குமற்றவரைக்கேட்கினிலக்கணைவகையாமென்பார் . 
மங்கலப் பொலிவுமிக்கமாடமாளிகையும் வாசத் 
தொங்கலங்கூந்தனல்லார் தொகுதியும் விருந்தையூட்டும் 
பொங்கியகளிப்புமீகைப்புகழ்ச்சியுநல்லோர்வாழ்த்தும் 
பங்கமின்மக்கட்பேறும்பண்புமிக்கள் தம்மூதூர் . 
பணைபுகைமிகுதியாவே படர் தழன் மிகுதிதானித் 
துணையதென்றுணர்வா போலச்சொற்றவிச்சிறப்பினாலே 
மணமலி புகழ்க்குசே ெசா மனைச்சிறப்பினையுபோர்தி 
யணவுறுமஃதெற்றென்று வினவற்கவரசரேறே . 

ஓர்தல் - ஆராய்தல் . 
12 


( உஎ ) 


(உ அ ) 


( உக ) 


( 
ங 
0 
) 


குசேலோபாக்கியா நம் . 


( 


( உக ) 


( கூட ) 


( கூ ) 


ஊர்ப்புறமரசர்முன்னோருடங்குறவிறுத்தவேதச் 
சீர்ப்புகழ்க்குசேலனென்பான் சேய்மையேநகரநோக்கித் 
தார்ப்பொலிமார்பக்கண்ணன்றன்னருள்வலியாலின்னும் 
பார்ப்பனபலவுண்டென்னாப்படர்ந்தனனாகிச்சென்று . 
பெருமதில்வாயிலெய்தப்பிறங்குமந்நகரத்துள்ளா 
ரருமைசால்களிப்புப்பொங்கவமைந்தகையுறைகளோடுந் 
திருமலிமங்கலங்கள்சிறப்புறவேந்திக்காரும் 
வெருவுபல்லியமியம்பவிரைந்தெதிர்கொள்ள வந்தார் . 

கையுறைகள் - காணிக்கைகள் , பல்லியம் - வாத்தியம் . 
வாழ்ந்தனம் வாழ்ந்தேமென்னாமலர்முகங்கொடுமண்டோயத் 
தாழ்ந்தனர் தேர்மேல் வந்தசாந்தனையந்தகாரம் 
போழ்ந்தொளிர்சிவிகையேற்றிப் பொலங்குடைநீழல் செய்ய 
வாழ்ந்தவன்புடையராகியமைதரக்கொண்டு செல்வார் . 

சிவிகை - பல்லக்கு . 
பல்லியமியம்பச்சில்லோர்பைம்பொற்காற்கவரி வீசச் 
சில்லியந்தடந்தேர்முற்பல்சேனையுமிடைந்து சூழ 
நல்லியன்மங்கலங்கணான்மறையவர்கள்பாட 
வல்லியங்கமலக்கண்ணற்கன்புளான்வீதிசார்ர் தான் . 
இருபுறத்துள்ளமாடத்திலங்குசாள ரங்கடோறு 
மருவுறவ தனம்வைத்துமங்கைமார் மகிழ்ந்துநோக்கிப் 
பொருவிலிம்மறையோன் செய்த புண்ணியமெற்றோவிந்த 
விருமைசால்சிறப்பையுற்றானென்று பற்பலசொல்வாரால் . 
கிள்ளுபுபற்றுதற்குங்கெழுமுறுதசையிலாமெய் 
யெள்ளுபுகழிக்குங்கீறலியைபழங்கந்தையென்றுங் 
கொள்ளுபு திரிவோனம்மாகுனிசிலைமாரனொப்புந் 
தள்ளுபுபழிக்குமெய்யன் சார்ந்தனன்பாரீரென்பார் . 
கந்தமூலம்புசித்துங்கான்முதலிடம்வதிந்தும் 
பந்தமதொழித்துஞ்சாலப்பண்ணுவர் தவம்பல்லோர்க 
டந்துநேரொசி மருங்குற்றாமவார்கருங்குழாலே 
யிந்தமாமறையோன்றன் பேறியாவரே பெற்றாரென்பார் . 

தந்து - நூலிழை , தாமம் - பூமாலை . 
அருமைசாலறம்விருத்தியாகுகவென்றுமென்று 
பெருமறைமுழங்குமன்றேபேரறம்பற்பனாளு 


( ஙச ) 


(கூரு) 


( கூசு ) 


( ங எ ) 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயம் . 


மொருமையன்பினிலுஞற்றி வந்தனனுதன் விருத்தி 
யிருமையிச்செல்வங்கண்டீரின்னுமென்பெறுமோவென்பார் . (கூவு ) 

உஞற்றுதல் - செய்தல் , 
ஏவரெவ்வுயிரிடத்துமிலங்கருள்செலுத்திநிற்போர் 
தேவரிலுயர்ந்தோரன் னோரெனமறைசெப்புமாற் 

மூன் 
மூவரும்புகழ்க்குசேலன் மூதறிவுடைமைக்கிந்தப் 
பூவருமுயர்வோவின்னும் பொலிவுவேறுண்டாலென்பார் . ( க.க ) 
மனமொழிகாயமென்னவகுத்திடுகரணமூன்றுங் 
கனம்விளர்ப்பெனக்கறுத்தகண்ணன்றனடிக்கேயாக்கித் 
தினமுநன்னெறியினிற்குஞ்செயிரிலாச் சீர்த்தியானிப் 
பனவனுக்கிதுவோசெல்வம்பகரரிதினுமுண்டென்பார் . 

( 50 ) 
கனம் - மேகம் , செயிர் - குற்றம் . 
புயனிகர் வண்ணத்தண்ணல்பொருவிலம்போருகக்க 
ணயனுறச்செல்லுமாறேநற்றிருமகளுஞ்செல்வாள் 
பயனுறிப்பனவன் மேலப்பார்வைமிக்காயிற்றந்தச் 
செயலினுக்கேற்குமாறத்திருவும் வந்துற்றாளென்பார் . ( சக ) 

புயல் - மேகம் , அம்போருகம் - தாமரை . 
பைத்தகானகம்வதிந்தும்பருப்பதக்குகைவ திந்து 
மெத்துணை நற்றவங்களியற்றி நன்குயர்ந்தாரேனுந் 
தத்து நீருடைமண்ணாளுந்தன்மை வந்துற்றதாகின் 
மெத்தியமனத்தராகிவிரும்பிடார்யாவரென்பார் . 
குமைத்தபற்றிகந்தாரேனுங்கடவுளாற் கொடுக்கப்பட்ட 
தமைத்திடுநன்றேயாகவல்லது தீங்கேயாக 
விமைத்திடுமளவேயாகவெக்கா லுமாக வின்றேன் 
சமைத்தமென்மொழியீர்சற்றுந்தள்ளுவாருளரோவென்பார் . 
கரிசறு மனைவி பல்கால் வேண்டிடக்கண்ணன்பாற்சென் 
றுரியவன் போடுந்தன்னாலுதவிய தளித்துக்கண்டு 
வரிசைகண்மிதப்பப்பெற்றுவளர் பெருந்திருவும்பெற்றிப் 
பரிசுவந்தனனம்போல்வார்பாக்கியமனையானென்பார் . ( 4 ) 
சான்றவர் திருவுற்றாலுந் தகுதியின் மிடியுற்றாலு 
மான்ற தந்நீர்மை குன்றாரடல்வலிச்சனகனென்பா 
னேன்றசெந்தண்மை வெம்மையிடைச்சமங்கொண்டாற் போலத் 
தோன்றுவர் மயக்கம்பூணார் துடியிடைமடவீரென்பார் . ( சரு ) 

உடுக்கை . 


ke 


குசேலோபாக்கியா தம் . 


( 
சசு 
) 


( சா ) 


( சஅ ) 


உலவை 


பற்றறத்துறந்தோனுக்கிப்படர்பெருந்திருவுமற்றை 
முற்றிழையவர் முயக்குநன்று கொலென்பார்முன்னர் 
நற்றவச்சிவனனென்பானயந்தருமிளமைவாய்த்துப் 
பொற்றொடிப்போகம்பன்னாட்புரிந்திருந்திலனோவென்பார். 

முயக்கு - புணர்ச்சி . 

கொச்சகக்கலிப்பா. 
என்று வாத்தசுகமுனிவனிணையடித்தாமாைவணங்கித் 
துன்றலர்த்தார் துயல்வருதிண்டோள் வேந்தன் சிவனனெனு 
மின்றவத்தன்யாரிளமையெங்ஙனடைந்தான் மடவாண் 
மன்றலுற்றதெவ்வா றுவகுத்துரைத்தியெனவுரைப்பான் . 
பேருலகுகொண்டாடும் பிருகுவெனும் பெருந்தவத்தோன் 
சீருறுநற்றிருமைந்தன்சிவனனெனும் பெயருடையான் 
றாருருவப்பூண்மார்பா தயங்கிமயகிரிப்பாலோர் 
வாருலவைப்பூங்கானம்வதிந்து தவம்புரிந்தனனே . 

தழை . 
பற்பலநாளிருக்கையெழாப்பரிசிருந்து தவம் புரியும் 
பொற்புறுமாதவனுடம்பைப் புற்று மூடியததன்மேற் 
கற்பு முதற்கொடிபடர்ந்து காமருபல்லரும் பீன்று 
சொற்பெறுமாமலர்பரப்பித்துதைந்தனவாலந்நாளில் . 

கற்பு - முல்லை . 
நையாதிவ்வுலகுயிர்க்கணாடோறுமருள்சுரப்போன் 
பொய்யாதிகடிந்ததவப்புனிதரடி முடிக்கொள்வோன் 
மெய்யாதிநற்குணங்கள் விரும்பியடைதரப்பொலிவோன் 
சையாதியெனுநாமந்தரித்தவொரு தார்வேந்தன் . 
அன்னவன்றன் மகள் வானத்தணங்கினர்க்குமணங்கனையாள் 
கொன்னவில் வேல்விழியினாள் கோதறுதேமொழியினா 
டுன்னுநறுங்குழலினாள் சுகன்னியெனும் பெயருடையான் 
மன்னுசிலதியரொடும் பூக்கொய்வானவ்வனம்வந்தாள் . 
பாங்கியர் கடற்சூழப்பாங்கெங்குந்தவமலர்ந்த 
பூங்கொம்பர்போனடந்துபொலிவிரைப்பன்மலர்கொய்வா 
டேங்குறவெள்ளெனப்பூத்துத்திகழ்முல்லை சூழப்பட் 
டாங்குயர்வன் மீகங்கண்டார்வத்தின் வந்தடுத்தாள் . 

வான்மீகம் - புற்று . 


( சக ) 


( ரு ) 


( ருக ) 


( ரூஉ ) 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயம் . 


மாதர் நறுங்கொடிப்படர்வன்மீகத்துள்ளிருப்பது தான் 
யாததனையறிவாமென்றில்லிவழி நோக்குதலுந் 
தீதகனற்றவப்பெரியோன் செய்யவிழிதோன்றவிறும் 
பூதுடையளாகியிதுபொன்வண்டோவெனநினைந்து , ( ருகூ ) 

இல்லி - துவாரம் . 
ஒருசிறியதிரணமெடுத்துறச்சுலவிச்சூன்றிடலு 
மருவுபெறுந்தவயோகங்கழிதரவிம்மணிப்புற்றி 
னரு குறவந்தியாரிது செய்தாரறிவலெனப்பார்த்தான் 
கருநறுமென்குழலாளைக்கண்ணுற்றான் மாதவனே . 

( சே ) 
சூன்றிடல் - தோண்டல் . 
தாமரையில்வாழுபொருதையலோ வயிராணி 
மாமகளோவிரதியோமற்றிவளென்றுளநினைந்தான் 
காமனுமாங்கஃதறிந்துகழைகுழைத்துநாண் பூட்டித் 
தேமலர்வாளிகள்பலவுஞ்சிந்தினான் மேன்மேலும் 

( ருரு ) 
கழை - கரும்பு. 
பொங்கியெழுபெருங்காமப்புலிங்கத்தீக்கொழுந்தோடி 
மங்குதலிலா தழற்றவாற்றானாப்பா தவத்தோன் 
றங்கிய புற்றுச்சிதர்ந்து தரைவீழக்கர நீட்டிக் 
கொங்கலர்மென் குழன் மடவாள் கோற்றொடிக்கைபற்றினான் . ( ருசு ) 

புலிங்கம் - தீப்பொறி , சிதர்தல் - வெடித்தல் . 
வெருக்கொண்டு பதைபதைத்து விதிர்த்துதறிக்கரம்பறித்துக் 
குருக்கொண்டசிலம்பலம்பக்கோலவளையும் புலம்பத் 
தருக்கென்று மவிந்தவிடைத்தயங்குமேகலையரற்றப் 
பொருக்கென்று பாங்கியர் பாற்போய் விழுந்தாள் பொற்கொடியே . ( ருஎ ) 

வெருக்கொண்டு - பயந்து , விதிர்த்தல் - நடுங்குதல் . 
வாய்புலர்ந்துகண்சாம்பிமயங்கினாள் செயனோக்கிப் 
பாயவனத்தென்கண்டோபயந்தாண்மற்றிவளென்று 
தேயுமிடைப்பாங்கியர்கள்சிவிறியால் வீசியுடற் 
றோய்புழுதி துடைத்துமிகவுபசரிப்பத்துயர் தீர்ந்தாள் . ( அ ) 

புலர்தல் - வறளல் . 
அன்னபொழுதடற்பரியூர்ந்தரசன்சையாதியென்பான் 
பொன்னனையமனைவியர் நாலாயிரவர்புடைசூழ 
மின்னவிரப்பூஞ்சோலைவினோத நிமித்தமதாகத் 
துன்னினான்பரியிழிந்து சூழும் வளம் பார்த்துவப்பான் . ( நக ) 


ன 


( 
க 
- 
உ 
) 


குசேலோபாக்கியா நம் . 
மன்புற்றினின்று வெளிவந்துநின்றான்றனைக்காணூஉ 
வன்புற்றுக்கொண்டாடியடிபணிந்தானுரு 

நோக்கி 
யின் புற்றவிழியிடைநீர்வாரவிது செய்தவரெவ் 
வன்புற்றமனத்தரெனவனமுழுதுமாராய்வான் . 

( சு) 
இலகுபெரும்பாங்கியரோடிருந்த மகடனைக்கண்டா 
னலகிறவ முனிக்கிடுக்கணார் செய்தீரெனக்கேட்டான் 
சிலதியர்யாஞ்செய்திலோமென்றொழிந்தார் செய்தமக 
ணிலவுறவந்தடி வணங்கிநிகழ்ந்தனவெலாமுரைப்ப . 

( சுக ) 
என் செய்தாய் போதாயென்றிரங்கி விரைந்தாங்கெய்தி 
மன்செய்த முனிவனடிவணங்கியடியேன் புதல்வி 
புன்செய்கைதனைப்பொறுக்கவேண்டுமெனப்புகன்றிரப்ப 
நன்செய்கையுன்செய்கையென் றுநவில்வான்முனிவன் . ( 
இப்பொழுதேயுன்மகளையெழின்மன்றன்முடித்தெனக்குத் 
தப்பற நீதருவாயேற்பொறுத்திடுவன்றாராயேல் 
வெப்புறுமென் 

சாபத்தால் வீடிடுநின் குலமென்றா 
னொப்பில் புகழ்மன்னவனுமுடன்பட்டான் மகட்கொடைக்கு . ( கூ ) 
மன்றல் - விவாகம் ,வீடுதல்-அழிதல் , மகட்கொடைக்கு - மகளைக்கொடுத்தற்கு . 
அணிமுடங்கறிசைதிசையுய்த்தியாவரையும் வரவழைத்துத் 
தணிவின் மகிழ்தலைசிறப்பத்தான் முன்னர் விதிப்படியே 
கணிதமில்வண்புகழ்மன்னன் கலியாணவினை முடித்து 
மணிநகைவாய்ப் பசுங்கொடியை மாதவன் கைக்கொடுத்தனனே . (சா ச ) 

முடங்கல் - ஓலை . 
சீலமிகுசிவனனெனுந்திருமுனிவன்சுகனியெனுங் 
கோலமடவரற்கூடிக்கொடுந்துயர் நீத்துளங்களித்தா 
னேலநறுங்குழன்மாதுமிருங்கற்பிற்சிறந்தனளாய்ச் 
சாலவுமெய்ப்பணியெவையுந் தலைக்கொண்டுவாழ்ந்திடுநாள் . 
ஆன்றசிறப்பவ்வனத்திலசுவினிதேவர்களொருநாட் 
டோன்றினர்களெதிர்நிற்குஞ்சுகனி திருவுருக்கண்டு 
மான்றவுளத்தினராகிமாரவேள்கணைக்கிலக்கா 
யூன்று பெருங்காமத்தினுள்ளுடைந்துமொழிவாரால் . ( சசு ) 

மான்ற - மயங்கின , மாரவேள் - மன்மதன் . 
கற்பகத்தின் பூங்கொம்பேகாமருபூம்பசுங்கொடியே 
பொற்பவிருமதிக்கொழுந்தே பொலியிரதச்செங்கரும்பே 


சு 


( 
சஎ 
) 


எ 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயம் . 
சொற்பெறுநிற்பெறுதந்தையாவன்மணித்தூமுறுவல் 
விற்புருவப்பைங்கிளியின் பெயர்யா துவிளம்புவையால் . ( 

மணி - முத்து . 
அமரருடற்பிணிதவிர்க்குமசுவினி தேவர்கள்யாங்கள் 
சமரமிகுவேளாற்றறவிர்த்தெமையாளென்றிரப்பத் 
தமரமிகுகருங்கழற்காற்றரியலர்கூற்றெனப்பொலிவேற் 
பமரமிகுதார்ப்பெருமான்பாராள்சையா திமகள் . 

( சு ) 
தமரம் - ஒலி, தரியலர் - பகைவர் , பமரம் - வண்டு . 
என்பெயர்யாதெனிற்சுகனியிருந்தவத்து மேலானாய் 
மன்பெறுமாமுனிசிவனன்மனைக்கிழத்தியாதலினாற் 
கொன்பெறுநும்முளத்தெண்ணக்கூடாதிவ்வாறுகினைந் 
தென்பெறவல்லீர்போமென்றெடுத்தெறிந்து பேசினளால் . ( சுக ) 
புறவடி நோக்குபுமொழிந்த பொன்னனையாள் சொற்கேளா 
விறவுள்தன்மையராகியெழிற்பொலிவுமிக வாய்த்த 
வறவடிவத்தெம்போகம் போலநரைதிரையமைந்த 
துறவிதரும்போகமோசுகன்னிக்குத்தக்கதே . 

( எ ) 
இறவு - இறத்தல் . 
மலர்பொதுளித்தீர்த்தத்துன் மகிழ்நனும்யாமும்படியிற் 
குலவுவனப்புறவாய்த்துக்குலையா தவிளமையொடு 
நிலவுவமவ்வுருமூன்றினினக்கியைந்தசீருருவைத் 
திலதநுதன்மடமாதேசேர்ந்து தழுவிக்கோடி 

( 
பொதுளி - தழைத்து . 
என்றுரைத்தவார்த்தை தனக்கிலவவாய்நெகிழாளாய்ச் 
சென்று மகிழ்நனுக்குரைப்பத்திரைநரைமூப்பிவையாலே 
துன்றியெழுவருத்தமிறத்தொலையா தவிளமைபெற 
னன்றியலுங்காரியமென்றுளத்தோர்ந்தானற்றவனும் . ( எ ... ) 
மங்கை திருமுகநோக்கிமற்றவர்சொற்குடம் : டெனப் 
பங்கம . 

மறுதவன்மனையை முன் போக்கிப்பின் படர்ந்தா 
னங்கவருமகிழ்ந்து முனிவரனொடுமத்தடம் படிந்து 
பொங்குமிளமையும்வனப்பும்பொலிவுற்றார்வெளிவந்தார் . ( எங ) 
செங்கதிரோனுதயமெனத்திகழ்மூவருரு நோக்கி 
மங்கையர் சூளாமணிதான் வடுவுறாதொழிதரவென் 
பொங்கியல் கற்பினுக்கென்னாப்பொருக்கெனத்தன் மகிழ்நனுரங் 
கொங்கைஞெமுங்குறத்தழுவிக்கொண்டுமகிழ்கூர்ந்தனளே . ( எச ) 


( 
எக 
) 


( 


கூக 


குசேலோபாக்கியா நம் . 


மாதவனுங்களிகூர்ந்துமனஞ்சமழ்ப்பமுகஞ்சாம்பிப் 
போதவஞர்க்கடலழுந்தும்புலவரிருவரைநோக்கி 
மேதகையீர்மூப்பகன் று விரும்பிளமைபெறப்புரிந்த 
வேதமினல்லுதவியை நானென்றுமறவேனென்றான் . ( எடு ) 

புலவர் - அசுவினிதேவர் . 
அருள்செய்மகமொன்றியற்றியவிப்பாகம்பகிர்ந்தளித்துப் 
பொருள் செய்வர் மனமகிழப் பொலிவித்துப்போக்கியபின் 
றெருள்செயுள முனிவேந்தன்சீர்வேந்தன் பயந்தவிருண் 
மருள் செய்குழலொடு கூடி வாழ்ந்திருந்தான துநிற்க . 

( எசு ) 
மாதர்பலரிவ்வா றுவகுத்துாைப்பமணிச்சிவிகை 
மீது புரந்தரனுலவும் விழவுமிகச்சமழ்ப்படைய 
வாதரவிற்பல்லோருமக மகிழ்ச்சியுறச்சென்று 
தாதவிழ்தாமரைமார்பன்றன் மனைவாயிலையடைந்தான் . ( எஎ ) 

புரந்தரன் - இந்திரன் . 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
வாயிலையடைந்தமறைக்குலத்தலைவன் மாமணியானநின்றிழிந்து 
மேய தன் முன்னர்க்கந்தைபோற்றுவாரமிக்கசிற்றிலைக்குடிறிரிந்து 
தூயசெம்பொன்னாலமைத்திடப்பட்டசுடர்ப்பெருமாளிகையாகிப் 
பாய்யல்வளனுநிறைதரப்பொலியும்பண்பினை நோக்கினனின்றான் . 

யானம் - பல்லக்கு . 
மனைக்குரி மரபிற்றனக்கிணையில்லா மடநடைக்கற்புடையாட்டி , க 
னைக்குமொண்முகிலைக்கிழித்தெழு செங்கேழ்க்கதிரெனக்கவின்குடி யி 
ருந்த , நனைக்குழலணிசெம்மணித்தகட்டணியுநாடுமிந்திரவிலம்மங்கு , 
மனைக்குழுமுற்றுச்சூழ்ந்தெனப் பலவீத் தண்ணறுந்தொடையலும் 
பொலிய . 

( எக ) 
நனை - பூவரும்பு , வீ - மலர் , தொடையல் மாலை . 
அம்முகினின்றுவழுக்கியோர்மின்னலவிர்பிறை மேற்கிடந்தாங் 
குத் , தெம்முனை மழுங்க வளையும் விற்புருவச்செம்பொன்செய் பட்ட 
முங்கதிர்கள் , விம்முமப்பிறையினுரோகணியுள்வாய்வீற்றிருந்தெனவி 
யன் கற்றை , பம்முமொள்வயிரப்பொட்டுமற்றணிந்தபல்கதிர்ப் பணி 
ளும்விளங்க . 

( 40 ) 
இலவிதழுள்வாய்க்கற்பினதரும்பையிணைத்தெனவாயகத்திணைந்து 
நிலவுபல்லழகைக்காணநிற்பது போனிற்கு மூக்கணிப்பருமுத்து 
மலரிதழ்ச்செந்தாமரைகொலிம்முகமென்றறிதரக்கதிரிரண்டிருபாற் 
குலவவுற்றிருந்தாலெனச்செவியணிந்தகுருமணியோலையும்பொலிய . 

கற்பு - மூல்லை . 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயம் . 


வலம்புரிக்கழுத்தைக்கண்டமென்றடுத்தமாதருஞ்சொலாவகை 
மறைத்த , நலம்புரிபதக்கங்கோத்தபன்மணிச்சின்னல்லணிகளுமெ 
ழில்வாய்த்த , பொலங்கெழுகுவட்டிற்பன்னிறவருவி பொலிந்தெனக் 
கொங்கைமேற்றதும்பு , மிலங்குவெண்டரளம்பவளமாணிக்கமெரி 
பொன்மாலையுநனியொளிர 

( அஉ ) 
தோளடி நிலையிலாதநத்தொடியுஞ்சுடர்தருமுன்கை வெள்வளையும் 
வாளவிர்வயிரகடகமுஞ்செம்பொனிடைக்கிடைவைத்தசெந்துப்பு 
நீள்சுடர் த்தொடருமமைந்தசூடகமுதிரைவிரறொன்றுமெழுகதிரை 
யாள்சுடர் மணிவைத்திழைத்தவாழிகளுமந்தகாரங்குடியோட்ட . 

பெருவிலைச்செம்பட்டுடுத்தியவிடையிற்கவ்வியவொட்டியாண 
மும்பே , ருருவவெண்கோவைக்காஞ்சியுஞ்செங்கேழுமிழெழுகோ 
வைமேகலையும் , பொருவறுமீரொட்டிரட்டியகோவைபுரிகலாபமும் 
விரிசிகையு , மருவுசெம்பரிதிமின்மினியாக வழங்கொளிதிசையெலா 
ம்போர்ப்ப . 

( அச ) 
காஞ்சி , மேகலை ,கலாபம் , விரிசிகை இவை அரைப்பட்டிசையின் பேதங்கள் . 

காலணிசெம்பொற்சதங்கையந்தொடருங்கதிர் மணித்தண்டை 
யுஞ்சிலம்புஞ், சாலவுமொளிர்ந்துகலின்கலினென்னத்தழைந்தபூங்க 
ற்பகக்கொம்ப , ராலென நடந்து மங்கலமேந்தியளவறுபாங்கியராய் , 
கோலமா மடவார் சூழ்ந்தனர் நடப்பக்கொழுநனையெதிர்கொள்வான் 
வந்தாள் . 

( அரு ) 
வந்தனை புரிந்துபைம்பொனாதனத்தின் பகிழ்களை நிறுத்தியுண்ம 
கிழ்ந்து . சந்தமென்மடவார் செம்மணிச்சிரகத்தண்புனல் வாக்கிடத் 
தன்பொற் , செந்தளிர்க்கரத்தாற்றிருவடி விளக்கிச் சிறந்தவெண்பட் 
டினாலொற்றிக் , கந்த நல்வருக்கம்பூசிமென்பலராற்கட்டிய மாலையுஞ் 
சாத்தி . 

( அசு ) 
சிரகம் 

கெண்டிகை. 
விரைகெழுதூமந்தவழ்தரக்கோட்டி பினிர் தரு விளக்கமுங்காட் 
டிக் , காையில்பன்மணி நீராஞ்சனம் வளைத்துக்கடி திருபாலினுமெறிந் 
து , புரையில்கற்புடையாள்வணங்கினணிற்பப் புயலெனப்பல்லியங் 
குளிற , வரையெனப்பணைத் துக்கதிரொளிமழுக்குமாளிகைக்கெழுந் 
தருளினனே. 

( அஎ ) 
நீராஞ்சனம் - கற்பூரவாலத்தி . குளிர - ஒலிக்க. 
ரசிதக்குவையுங்காஞ்சனக்குவையுமிலகுறு செம்மணிக்குவையுந் 
தரளவெண்குவையும் வச்சிரக்குவையுஞ்சாற்றருமரகதக்குவையும் 

13 


குசேலோபாக்கியா நம் . 


பரவியகிரணச்செந்துகிர்க்குவையும் பாயமேதகப்பெருங்குவையு 
மரதநவகையின் மற்றுளகுவையுமறைதொறுங்கிடப்பன கண்டான் . 
காஞ்சனம் - பொன் . மரகதம் - பச்சை . துகிர் - பவளம் . மேதகம் - கோமேதகம் . 

பொற்கலப்பேழைமணிக்கலப்பேழைபுரையில் வெண்பொற்க 
லப்பேழை , விற்படுவிசேடக்கலனிறைபேழைமேவியவிருபத்தேழ் 
மகாரு , மற்புறவணியத்தனித்தனி வகுத்தவணிகலப்பேழைபன்னி 
றத்த, சொற்பெறுவிலைப்பட்டடுக்கிய பேழை தொகையிலாதிருப்பன 
கண்டான் . 

( அகூ ) 
குருமலர்செம்பொற்கலமெதிர்வைத்துக்கோதறுவெள்ளியமூரல் 
பருகுதற்கமைந்தவின்சுவைக்குழம்புப்பால்விராயுபசரித்தூட்டத் 
திருகுபு வேண்டாவென்மருமதனைத்திருமிப்பாராது செங்குநரு 
மருகிய பசியுமில்லையென்மருமாயணிமகார்செருக்குதல்கண்டான் . 

மூரல் - சோறு . 
வயிரவொண்சுட்டிநு தன்மிசைப்பொலியமார்பிடையைம்ப் 
டைவிளங்கக் , கயில் செறிதொடருங்கடகமுங்கரத்திற்காதிலம்பொற் 
குழைதயங்கச் , செயிரறு பொன்னாணரைமிசைக்கதிர்ப்பச்சிறுசிலம் 
படிகளிற்கவினப் , பயிறருமைந்தர் கலகலகலெனப்பண்பினின்றாடுத்த 
ல்கண்டான் . 

( கூக ) 
ஐம்படை - சங்கு , சக்கரம் , கதை , வில் , வாள் . 
தளவரும்பனையகரிசில்வாலரியுந்தயங்கு செம்பொன்னிறப்பருப்பும் 
வள!மிகுகுறையாக்கறிகளுங்குறைத்தமாண்கறிக்குப்பையுமற்றைக் 
கிளர்தருமுபகரணங்களுமுலோகமேழினுங்கெழுமுறச்செய்த 
பளகறுகலங்கள் பல்லவுபடுமிற்பரப்பெலாம் பொலிவன கண்டான் . 
தளவரும்பு - முல்லையரும்பு . அரி - அரிசி . 

கலிநிலைத்துறை . 
கரையில்பல்வளஞசென்று வாய்நோக்குமாக்காலைப் 
புரையில் கற்புடைமனைவியார் விரையமுன்போந்து 
விரைநறுஞ்செழுந்தயிலக்காப்பிடுபெனுள்விரும்ப 
வுரைசிறந்திடுநானஞ்செய்தருளுமென்றுரைப்ப . 

(கூகூ ) 
தயிலக்காப்பு - அப்பியங்கனம் . 
அங்கொராதனமிட்டனளொருத்திவந்ததன்மேற் 
றுங்கமாமறைத்தலைமையோனிருந்தனன்றுனைந்தோர் 
மங்கைபொன்செய்தவள்ளத்துத்தைலமுன்வைத்தாள் 
செங்கைபற்றியோர் நங்கைபொன்சிவிறியைவீச . 

வள்ளம் கிண்ணம் . 


( 
கூச 
) 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயம் 


கூசு ) 


( கன ) 


- 


மாந்தளிர்க்கரத்தந்தறுந் தயிலத்தைவாக்கிப் 
பூந்தடங்கணோர் மடக்கொடி சென்னியிற் பூசி 
வாய்ந்தவங்கத்துமப்பினள் வயங்குபாசனங்க 
ளாய்ந்தநீர்நிறையாடிடம்புகுந்தனனம்மா. 
பாசனங்கள் - பாத்திரங்கள் , 

. 
ஆங்குமாதர்கள் குழுமி நெய்யகற்றி வெப்படுநீர் 
பாங்கின்வாக்கிடமூழ்கிமெய்யீரமும்பாற்றி 
யோங்குவேறுடையுடீ இநியதிக்கடனுவகை 
தேங்குமா முடித்தனன் புகுந்தனனுணுந்தேஎத்து . 

உண்ணுந்தேத்து - உண்ணுமிடத்தில் , 
இந்திரன் றிசைநோக்கினனாயுவந்திருந்தா 
னந்தரம்பையம் பேரிருபாசிலைநயக்க 
முந்தரிந்தவாய்வலம்படமுன்பு போகட்டார் 
சிந்தையன் பொடுகரகநீர் புரோக்கித்துத் திருத்தி . 

அரம்பைப - வாழை . பாசிலை 

பசியஇலை . 
நிலவுமெய்ப்பணிமாதராரெடுத்துக்கை நீட்டக் 
கலவமா மயிற்சாயலங்கற்புடைானையாள் 
குலவுதன்கையாற்குய்கமழ்கருனை நல்வறையல் 
பலவுமின் புளிவிரவிடாப்பாய தீங்கறியும் . 

குய் - தாளிப்பு . கருனை - பொறிக்கறி . வறையல் - வற்றல் . 
அறையைநேர்ததியையவியளாவியகறியு 
முறையின்முற்றவேவாதமுதிர்சுவைக்கறியுங் 
குறைவில் புன்னிலப்பயறொடு கூட்டியகறியு 
நிறையுநெய்ப்பசையறாநிகரறுபுளிங்கறியும் . 

அறை - பாறைக்கல் , ததி - தயிர் . ஐயவி - கடுகு . 
கதிக்குமற்றைய கறிகளுமூறியகாயு 
முதிக்கு நோலையுமடையுமற்றுள்ளசிற்றுணவும் 
விதிக்குஞ்சித்திரவனங்களுமேவுபாளிதமும் 
பதிக்குமன்பொடுபேரிலை புதைபடப்படைத்து 
முல்லைவீயினைநிகர் தருமூரலும்படைத்து 
வல்ல பொன்னிறப்பருப்படுதிரளையும் வைத்து 
நல்லவான நெய்க்குடங்கவிழ்த்திவ்வகைநயப்ப 
வெல்லையின் மறையவர்க்குமைந்தருக்கும் பாங்கியற்றி . 
உவந்து முன்னர் நின்றுண்கமாவென்றுபசரிப்பத் 
தவந்தழைத்தமா மறையவன்ற குவனவுண்ணா 


( கூவு) 


(கூகூ ) 


( க 00 ) 


( காக ) 


( 402 ) 


க 0 ) 

குசேலோபாக்கியா நம் . 
விவர்ந்தவாசையின் விலாப்புடைவீங்கவுண்டெழுந்த 
நிவந்தவேதியர் குழாத்தொடுமெழுந்தவணிந்தி . 
வளங்கொணீரில்வாய்பூசினனியதியின் வகையுங் 
களங்கமின்மறையவரொடுமியற்றினன்கந்தந் 
தளங்கொள் பூந்தொடைவிரைகெழுபாகடைதாங்கி 
விளங்குமன்னர் முன்யாவர்க்குமிவ்வகைவிரும்பி . ( க . ) 
விருந்து செய்தனன் சாந்தம் பூப்பாகுவெள்ளிலையுந் 
திருந்தநல்கினனவரவரிடப்புகச்செலுத்திப் 
பொருந்துமிவ்வகைப்போகத்திற்சிற்சினாள் போகக் 
கருந்துழாய்கமழ் சேவடிகமழ்தருமுளத்தான் . 

(கச ) 
ஒருதினத்தினிலுவளகவரைப்பினையுற்றுக் 
கருதுமக்களுமனைவியுமுறாவசைகழிப்பி 
யிருகவாடத்தை நூக்குபுதாழக்கோலிறுக்கி 
மருவொருத்தனாயிருந்தனனின்னனவலிப்பான் . 

(கரு ) 
கழிப்பி - ஒழித்து . கவாடம் - கதவு . நூக்குபு - சாத்தி . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
இம்மைதனின்மற்றிரும்பொருளையீட்டல் காத்தலிழத்தலென 
வெம்மைபுரிமூவகைத்துயரும் விளையாநிற்கும் பாவத்தா 
லம்மைநிரயத்துயருமுறுமந்தோசீசீயிப்பொருளைச் 
செம்மையுடையோர் வேண்டுமெனச்சிந்தித்திடுவரோமறந்தும் . 
ஊழின்வலியா ற்பெருஞ்செல்வமுறினுங்காலமுண்டாக 
வாழுங்கருத்தராய்த் துணிவற்றடங்கத்துறப்பரறிவுடையோர் 
தாழுமஞர் போயொழிதலன்றித்தகுமிப்பையிற்கரணமூன்றும் 
வாழியிலக்கிற்சிதறாமைமருவப்பெறும் பேரின்பத்தால் . ( க o எ ) 

அஞர் - துன்பம் , 
உடன் முற்பொறிகடமக்குரியவூறுமுதலைப் புலங்களையு 

ற்றொழிலப்புலனிமித்தமாகப் படைத்தவனைத்தினையும் 
விடன் மிக்கதுவாலெவற்றினுக்கும்விருப்பிற்சிலவுள்ளனவேனும் 
படருமன மற்றவ்வழியேபயக்குமளவில்பவத்தொடர்ச்சி .. ( க o அ ) 

பரிசம் . 
பருவந்திடச்செய்பவத்தொடர்ச்சிபாற்றத்துணிந்தபண்பின 
மருவிந்திரியவுணர்வினொடும்வழங்கும்பிராணவாயுவொடு 
மொருவில்கா மவினைவிளை வினோடுங்கூடுமனவுடம்பு 
முருவவுடம்புமிகையானாற்றொடர்ப்பாடின்னுமுளவே கொல் .( க.க ) 

பருவத்திட - துன்பமடைய , பாற்ற - ஒழிக்க. 


மடன 


ஊறு 


னர்க்கு 


யல்லான்மற்றும் 

குசேலர் வைகுந்தமடைந்தவத்தியாயம் . 
தானல்லுடலையானென்றுந்தன்னோடுரிமையல்லாமை 
யீனமுறுபல்பொருளனைத்துமென்னதென்றுமுரநினைத்து 
மானவயர்பற்றினுக்கேதுமயக்கம தனை பாய்ப்பவனே 
வானவருஞ்செல்லருமுலகம் புகுவானென்னுமறை நூல்கள் . ( கக ) 
பற்றலாகாவிருவேறுபற்றையிறுகப்பற்றினரைப் 
பற்றலாகாதெனவஞர்கள் பரிந்து கண்ணோட்டஞ்செயுமே 
பற்றலெல்லா மறத்துறந்தபண்பினோரே தலைப்பட்டார் 
பற்றலுடையாரெஞ்ஞான்றுங்காண்பார் நிலையில் பல்லவையும் . 
பொருவிறேவுமிருபயனும் பொய்யாகணுகு மறுபிறப்பு 
மருவுமுயலின் கோடாமைபயிர்க்கப்பலம் விண்மலரெனுநூ 

ருவுமதியற்றுறப்பற்றலுறுபஞ்ஞானம் விபரீத 
மிருவும் பிறப்பிலெஞ்ஞான்றும் தனாலொழிதலின்பமே. ( கக 2 ) 
பகருந்தெய்வமம்மைவினைப்பயனுண்டோவின்றோவென்னும் 
புகர்கொ 
காண்டிடுசங்கையினீங்கிப்பொலியுஞானவனுபவத்தா 
னிகரிலுண்மையறிந்திடு தனீளுந்தொறுமவ்வனுபவமற் 
றிகவில் பழையவுலகவாசாரஞானமிரிந்திடுமே . 

( கககூ ) 
சங்கை-ஐயம் . புகர் - குற்றம் . 
முதல் வெம்பவத்துக்கெனுமடமை முற்றுமொழியச்செம்பொருளைச் 
சுதமென்பதறநினைத்தலே தூயசமாதியென்பாரவ் 
விதநின்றிடிற்பன்னாளுடலைவிடுங்கால் வேறெண்கலவாது 
மதமொன்றுறவேறெண்கலப்பின் வருமேயதற்குத்தகுபிறப்பு . 

சுதம் - நழுவுதல் . 
அன்றேயுள்ளவவித்தையெனலஞ்ஞானம் பல்விதமதித்தியா 
னென்றேயெழுதலகங்காரமிதுவேண்டுவதென்றெழுதலவா 
சென்றேயது பற்றுதலாசை மறுப்பிற்சேறல் சினமைந்து 
நின்றேகிடநோயொழியுமென நிகழ்த்தாநிற்குநிரம்பிய நூல் . ( ககரு ) 
எல்லாவுயிர்க்குமெஞ்ஞான்று மெழுமைப்பவமுமீன்றிடும்வித் 
தொல்லாவவா வேயப்பவத்தினுறு துன்பறிந்தோனுதியாமை 

[ ம் . 
சொல்லார்ந்திலங்கும் வேண்டாமைதன்னை வேண்டத்துனைவின்வரு 

துனைவு - விரை 
அன்னோவன்னோவேண்டாமையன்ன மேன்மைப்பெருஞ்செல்வ 
மென்னோகாணப்படுமீண்டுமின்று கேட்கப்படுஞ்சிறப்பின் 
மின்னாராண்டு மஃதொப்பதின்றாலெனினவ்விழுச்செல்வந் 
தன்னாதரவிற்பெறுவாற்குச்சாற்றுமுவமையுளதேகொல் . ( ககஎ ) 


ரைவு . 


- மலை 


502 

குசேலோபாக்கியா நம் . 
அற்றானென்றுசொலப்படுவானாசையற்றானொருவனே 
மற்றாதரவினஃதொன்றும்வைத்துப்பிறவேதுக்களெலாஞ் 
செற்றானெனினுமவையார்க்குஞ்செயிர்த்துன்பகன்றானேயன்றி 
யுற்றார் வணங்குமவன்போலவொழிந்தான்கொல்லோவுறுபிறவி . 
மெய்யையுணர் தன் முடிவாக வேண்டுங்கருவியெலாம் பெற்றுச் 
செய்ய முத்தியடைவதற்குச்சிறந்துளோனை மறவிவழிப் 
பைய நுழைந்துபவமீட்டுப் பாய்த்திக்கொடுக்கவல்லதவா 
வையவதனுக்குள நடுங்கியஞ்சிக்காத்தலறிஞர் தொழில். ( கககூ ) 
ஆதலாலிம் மனைவாழ்க்கையகத்தேயிருந்து முத்திதனைப் 
போதவடையத்துணிவதுதான் புணையாமஞ்சு துயில் பொருப்பைக் 
காதன் மிகுதியாற்பெயர்த்துக்கத்துந்தரங்கக்கடலிடையிட் 
டேதமகலவதுபற்றியொருவனகரையேறுதல் போலும் . ( க 20 ) 

மஞ்சு - மேகம் பொருப்பு 
மனையிற்பெருஞ்செல்வத்துறைவோன் பருவுதியானமுறச்சிறிது 
நினையிற்காண வருவாரை நேர் சென்றழைத்துத் தழுவிடவும் 
வினையத்திலும் வினோதத்தினும் விரும்பிப்பேசிடவுமவர்க 
னிணையப்பட்டதளித் திடவும் பொழுதுகழியுநினைப்பழியும் . ( கஉக ) 
ஒன்றும் பெறுதலிலரெனினுமுற்றபெருஞ்செல்வத்தினர் பாற் 
சென்றுகொளுநட்பு டையதெனத்தேயஞ்சொலந்கேசிலர் சூழ்வார் 
மன் றவென்றாபினுமொர்பயன் வழங்கலாகுபெனமூட 
றுன்றுநறுநெய்க்குடத்தெறும்பு சூழ்தல் போலுஞ்சிலர் சூழ்வார். 
பொறையின்றேனுமபொறையுடையாய்புகழின்றேனும் புகழுடையா 
நிறையின்றேனுநிறையுடையாய் நீதியுடையாயின் 

றெனுநற் 
றுறையின்றெனுநற்றுறையுடையாயென்று சூழ்வர் கேட்டவர்க 
ளறைகின்றனர் பல்லோருநமக்கமைந்தவெலாமென்றங்களிப்பர் . 
களியிற்றெய்வசிந்தனையங்கழிந்தேநிற்குமது கழிய 
வளியிற்சிறந்த நல்லறமாகன்றேநிற்குமஃதகல 
வொளியிற்றிடவந்திருளடைந்தாங்குடற்றும் பாவம் வந்தடையும் 
விளியிற்கொடியநிரயமெலாம்புகுந்து கிடக்கும் வேலைமிகும் . ( கஉச ) 

உடற்றும் - வருத்தும் . நிரயம் - நரகம் 
அந்தகிரயக்கொடுந்துன்பமாரோபடுவார் நினைத்திடினும் 
வெந்து புழுங்காநின்ற துளமேவுமிவைக்குக்காரணமிப் 
பந்தமுறுக்குஞ்செல்வமெனப்பயந்தானாயின்னனநினைந்தா 
னிந்தவருத்தமிறத்துதிப்பேனெம்பிரானையெனத்துதிப்பான் . 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
எழுதருமறையைக்கவா நதனனாகியெறிதரைக்கடல்புகுந்தொ 
ளித்த , முழுவலிச்சோமகாசுரனுயிரைமுனை கெழுமீனமாய்ச்சவட்டி 


குசேலர் வைகுந்தமடைந்தவத்தியாயம் கடை 
ப் , பழுதிலம் மறையையுலகிடை விரித்துப்பளகறுத்துயிரெலாம்புரந் 
தாய் , கொழுதிவண்டுழக்குநறுந் துழாய்ப்படலைக்கொற்றவநின்னடி 
போற்றி 

( கஉசுஈ ) 
கொழுதி - கிண்டி . திழாய்ப்படலை - துளசிமாலை . 
எறிசெறிதரங்கப்பாற்கடனடுவணெறுழ்வரைமத்தெனக் கூட்டித் 
தறியென மதியைநாட்டி வெண்பிறைப்பற்றழல் விழியரவநாண் பூட்டி 
மறிதொழின்மறியச்சுரர்கடைகாலம்மந்தரங்கடலழுந்தாது 
முறிவின் மோட்டாமையுருக்கொடுபரித்தமுன்னவகன்னடி போற்றி 

தரங்கம் - அலை . தறி - தூண் . 
மலர் தலைப்புவியைப்பாயலாச்சுருட்டியயங்குபா தலத்திடைக் 
கரந்த , விலகுபொற்கண்ணனுயிர் குடிப்பதற்குமிமைப்பினப்புவிவி 
ரிப்பதற்கு , நிலவுவெண்பிறைக்கோட்டடல் வலிக்கேழனி மிருருக் 
கொண்டவெம்பெரும் , வலர்மகள் குடி கொண்டுறைய றுமார்பத்தச் 
சுதநின்னடிபோற்றி . 

( கஉ அ ) 
பொற்கண்ணன் - இரணியாட்சன் , கேழல் - பன்றி . 

மலைத்தடநிறத்துமுன்னவனுபிரைமாட்டியபழிகொளக்கருதி , 
யலைத்தடறொலைத்துச்சுரர் முதல் யார்க்குமச்சுறுத்திட்டது மன்றிப் , 
புலைத்தொழிலுணர்வாற்றான் பெயர் வழுத்திப் போற்றவுப் புரிந்த பொ 
ல்லானைக் , கொலைத்தொழில் புரியத் தூண்கிழித்தெழுந்தகோளரி நின் 
னடிபோற்றி . 

( கஉசு ) 
நிறம் - மார்பு . கோளரி - நரசிங்கம் , 
பெருகியதவத்துக்காசியான திதிபிறங்குறுதந்தைதாயாகத் 
திருகறத்தோன்றிமாதையிற்படிந்ததிறல்கெழுபா வலிபாற்சென் 
றுருகியமனத்தின்மூவடிமண்கொண்டோரடிக்கிடப் பெறாபையினான் 
மருவவன்சிரத்தில் வைத்துயிர்புரந்தவாயனநின்னடி போற்றி 

மாணுடைச்சமதக்கினியிரேணுகைக்குமகனெனத் தோன்றி 
மாமறையோர்ப் , பேணு டைத்துலக நடைதெறியிகந்துபெயர்ப்பரு 
ஞ்செருக்கினின்மூழ்குங் , கோணுடைக்குரிசிற்குலபறச்சவட்டிக்கு 
லவுமம்மறையவர்ப்புரந்த , வேணுடைப்பாசிராபவைப் படைக்னக 
யிறையவநின்னடி போற்றி 

( கஙக ) 
மாண் - பெருமை . 
தடநெடுமாடமாளிகையயோத்தித்தசரதன் கோசலைபகவா 
வடல்கெழுபாயல் சங்குசக்கரமுந்தம்பியராயடிபரவத் 
திடனுறத்தோன்றிக்கடுந்தொழிலரக்கி சேயொடுமிறச்சிலை வாங்கி 
மடனி குமுனிவன்மகத்தினைக்காத்தோர்மா துகல்லுருவினையகற்றி . 


கலை 


குசேலோபாக்கியா நம் . 


பெருவள மிதிலைநகரகம்புகுந்து பெயர்க்கருங்கார்முகமிறுத் 
துக் , குருமலர் நிறையப்பூத்தகொம்பன்ன கோதையைமணந்து மீட் 
டயோத்தித் ,திருநகரடைந்து தாயுரைதாங்கித்தேவியுந்தம்பியுந்தொ 
டா , மருவியகளிப்பினந்நகர் நீங்கி மாண்பினோர் கிராதனை நட்டு , 

கார்முகம் - வில் , கிராதன் - வேடன் ( குகன் ) . நட்டு - சிநேகித்து . 
தவப்பெருமுனிவர் குடி கொளும்பன்ன சாலைகள் கடந்து விண்டடவ 
நிவப்புறுகுடுமிச்சித்திரகூடமடைந்தவணேயத்தினிறுத்த 
கவற்சிமிக்குடையபரதனுக்கினியகழறிப்பாதுகை கொடுத்தனுப்பி 
யுவப்புறவெவருந்தண்டகம் புகுந்தங்குடன்றெழுவிராதனைமாட்டி . 

பன்னசாலை - இலையால் வேய்ந்தகுடில் , நிவப்பு - உயர்ச்சி . கவற்சி - 
தின்பம் . பாதுகை - திருவடி நிலை. தண்டகம் - ஓர்வனம் . 

திகழ்சரபங்கன் கருத்தினைமுடித்துச்செந்தமிழ்மணங்கமழ் செ 
வ்வாய்ப் , புகழ்முனியிருக்கையடைந்தவணொருவிப்பொலிபஞ்சவ 
டித்தலமடையா, விகழ்வறுமெருவையிறைக்குள மகிழ்வித்திராவணற் 
கிளையவள் கலாங்கண் , டகழ்தரப்போந்தகரன்முதலோரையடுதொ 
ழிற்கூற்றுண நல்கி . 

( ககூடு ) 
பஞ்சவடி - ஐந்து ஆலமரங்களை யுடைய ஒரு சோலை , இது கோதாவிரி 
நதிக்கரையிலுள்ளது . எருவை - கழுகு . எருவையிறை - கழுகரசு , ( சடாயு ) 

மாயையினடைந்தவுழையுயிர் போக்கிமாதினைக்கவர்ந்தெழுமர 
க்கன் , பாயவொள்வாளாற்சிறையறுப்புண்டபடர் புகழ்த் தாதை 
யைக்கண்டு , மேய்பல்கடனும் விதியுளிமுடித்துவிலக் கருங்கொடுந் 
தொழிற்கவந்த , னயவற்றொலைத் துச் சவரிபூசனை கொண்டகன்று 
போய் மதங்கவெற்படைந்து . 

( கஙசு ) 
உழை - மான் ( மாரீசன் ) 
கதிரவன் பயந்த மதலையை நட்டுக்கனந்தவழ்மரா மரந்துளைத்து , 
முதிரொளிக்குலிசப்படையினான் மகனை முனிந்தடல்புரிந்துல கடங்க , 
வதிர்தரத்திரியுஞ்சேனைதற்சூழவனுமனாலறிவதையறிந்திட் , டெதி 
ரறுகடற்கணொரு சரம் புகுத்தியியங்குற நடவையுண்டாக்கி . ( கஙஎ ) 

கதிரவன்பயந் தமதலை - சுக்கிரீவன் , கனம் - மேகம் . குலிசப்படை - 
வச்சிராயுதம் , 

இலங்கையுட் புகுந்து தசமுகனவனுக்கிளவல் விண்ணிறையவன் 
பகைமுற் , பொலங்கழன்மைந்தர் மற்றையோரையும் வெம்போர்க்க 
ளத்தவித்துவீடணற்கு , நலங்கெழுமுரிமையரசளித்துலகினாட்டுகற் 
பரசியை மீட்டு , நிலம்புகழயோத்தியடைந்தரசளித்தவிராகவநின்னடி 
போற்றி 

( கஙஅ ) 
விண் இறையவன்பகை - இச்திரசித்து . 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயம் 


மல்லலம்புவனம்புகழ்வசுதேவன்மயிலியற்றேவகிபிறருக் ,கொல் 
லரும்வனப்பினுரோகணியிவர்கட்கொருபகவாவவதரித்துக் கொல் 
லுமா குறித்த பிரலம்பன் 

முதலோர்க்கூற்றுணக்கொடுத்துயிர் புரக்கு 
ஞ் , சொல்லருஞ்சீர்த்திப்பளிக்குருவமைந்த தூயவநின்னடி போற்றி 
பாவடிக்களிற்றுப்படையுடைக்கஞ்சன்பரித்துறைமது காமாநகரி 
லாவணித்திங்களள்ளிருட்பக்கத்தட்டமிதனிலருங்கற்பின் 
மாவகிர்க்கருங்கட்டேவகிவயிறுவாய்த்திடக்காற்செறிகழன்று 
மேவுறப்பணிந்தபுகழ்வசுதேவன்மென் மலர்த் தடங்கமடைந்து . 

இருட்பக்கம் - கிருஷ்ணபக்ஷம் . 
காவல்செய்புதவும்யமுனையுநடவைகடிதினி திருளிடையுதவக் 
கோவலர்பாடிநந்தகோன் மனையிற்கோதில் கற்பசோதை யீன்ரெடுத் 
மாவலர்கதுப்பின் மாயைதான பிறந்தமனையுறப்போக்குபுபுகுந்து த 
தாவருமகிழ்ச்சியாவருமடையத்தடையறவளர் தரு நாளில் ( கசக ) 

மாயையினறிந்தமா துலன் விடுக்கவந்தபூகளையுயிர் சவட்டிப் , பாய 
மென்சுவையபண்ணிகாரம் பெய்பண்டி- நுண்டுகள்படவுதைத்து , வா 
யுவிற் சுழன்று கொண்டுசெலரக்கன்மாய்தரநிலத்திடைவீழ்த்தி , யாய் 
தொடிப்புகழ்த்தாய்காணியதன்னுளடங்கலுங்காட்டுபுாறைத்து . 

நந்தகோன்றடக்கைபற்றுபுகுறுத்ததாள் பெயர்த்து மென்மெலரு 
டந்துலவிச் , சந்தமார் தாதைசொற்படி வந்தவேதியன்றரு பெயர் 
பெற்றுச் , செந்துவர்க்கனிவாயன்னை பாலருந்தச் சேர்த்துபு வெண் 
பயிருடைக்கு , மந்தவேலையிற்பால் பொங்குவழிதலாற்றுவானகன் 
றமை நோக்கி . 

( கசங ) 
அவ்விடத்திருந்த வெண்டயிர்க்குழிரியனைத்தையுமத்தினாலுடை 
த்துச் , செவ்வியவளையைத்திரட்டியுண்டடுத்த செழுமனைப்புகுந்துறி 
வெண்ணெய் , வவ்வுதற்குரன் மேனின்று கன்மோதிவாய்ப் பெய்து பூ 
சக்குங்கொடுத்துக் , கொவ்வையங்கனிவாயன்னைமென்றாம்பாற்குழி 
செறிகறையொடுபிணிப்ப . 

( கசச ) 
குழிசி - பானை , கறை - உரல் , பூசை பூனை . 
மருதிரண்டொடியவீர்த்திடைத்தவழ்ந்துமற்றவையாற்றிய பின்னர்க் 
கருதுறுபிருந்தாவனமடைந்துகளுங்கற்றின மேய்த்திடுநாளி 
லொரு கருங்கன்று கொடுவிளவெறிந்தங்குற்றபுள்வாய்கிழித்தரவப் 
பெருகியசாபந்தொலைத்திடைச்சிறார்கள் பெட்புறவாற்றுணாகண்டு. 

ஆற்றுணா - கட்டமுது . 
14 


- 


ககே 


குசேலோபாக்கியா நம் . 


மலர் மகன் கவர்ந்தகற்றினஞ்சிறுவர் மாயையிற்பண்டு போலாக்கிக் 
கலவியவிடநீருண்டுடறுறந்தவுயிர்களுய்ந் திடக்கடைக்கண்பார்த் 
தலகிறீக்கொடுமைக்கட்செவிப்பணத்திலடித்தலநிறுத்து பு நடித்துக் 
குலவு று தந்தையாய்ச்சிறார் தம்மைவளைவனக்கொழுந்தழலயின்று . 
பனிநிலாமுறுவலாய்ச்சியர் மயங்கப்பவளவாய் வேய்ங்குழல் வைத்துக் 
கனிநலத்தவர் நீராட்டயர்காலைக்கலையெலாங்கவர்ந்திணர்க்குருந்தி 
னினி துறவேறிக்கரைமிசையிவர்ந்தோர்க்கெடுத்தெடுத்தந்துகிலீந்து 
நனிமலர்ச்சோலையகம்புறமுருவம்பலகொடன்னவர்நலமுண்டு. 

தவம்பயின் முனிவர் பன்னியரளித்தசமைந்தவின் சுவையுணாவினை 
யுண் , டுவந்துவாசவன் கொள் பூசையைத்தான் கொண்டுறு மழைவரை 
கொடுதடுத்துச் , சிவந்தகண்ணசுரன்கொடுசெலுந் தந்தைதிருமுறமீட் 
மற்றவனு , நிவந்தவண்டர்களுங்காணவைகுந்தங்காட்டுபுஞெரேலெ 
னமறைத்து . 

(கச அ ) 
இரும்பசுக்காவல் செய்யுமாவயினல்லிராதை தன்னெழினலங் கவர்ந்து 
விரும்புயன்மாதர்குழாத்தொடும்பாடி மேவு புதந்தையைக் கவரு 
மரும்புபல்லரவைக்கான்மிதித்தகற்றியமை தருகானமீட்டடைந்து 
வரும் பெருஞ்சங்கசூடனை மாய்த்துமணியினை முன்னவற்களித்து . 
நாரதமுனிவன் சொற்கொடுகஞ்சன் செலுத்திட நண்ணியகேசி 
யார் தருமற்றோருயிர்குடித்தன்னானமர் தருமதுரையையடைந்து 
சார்தருமீரங்கொல்லியைத்தடியாவெழில்கலன்றந்தவற்குதவி 
யீர்மதுக்கண்ணியன்புடனளித்தாற்கினியதனின்ப வீடளித்து . (கரும் ) 

ஈரங்கொல்லி 

- வண்ணான் . 
சாந்தநன்களித்தகூனியையணங்காச்சமைத்துடன் வேத்தவை 
புகுந்து , காந்தெரிகவிழ்க்குங்கட்கடைக்களிறுகல்லடுதிணிபுயமல் 
லர் , நாந்தகவாண்மைக்கஞ்சனை முன்னோர் நடுங்கியுள்ளுயிர்விடக்கடி 
ந்து , வாய்ந்தநன் பெருஞ்சீருக்கிரசேனற்கரசுரிமைத்திறம்வகுத்து . 
தந்தையுண்மகிழ்ந்து நூற்கடி முதலாஞ்சடங்குகளியற்றுவித் தி 

மைந்துடையுணர்ச்சிச்சாந்திபற்சார்ந்து மறைமுதற்கலையெ 
லாமுணர்ந்து , வெந்திறலவுணன்வரைநிறங்கிழித்துவிரிகதிர்ச்சங்க 
மொன்றெடுத்து , முந்தைநாளிறந்த மதலையை மீட்டாசாரியன்றேவி 
முன்வைத்து . 

(கருஉ ) 
கோவியர்த்தேற்றவுத்தவற்போக்கிக் கூனிதன்னிள நல நுகர்ந் 
திட் , டேவியல்சாபத்திரிதராட்டிரன் பாலிலகுமக்குரூரனைப்போக்கி 


டலு , 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயம் . க 0 எ 
மாவியற்றானைச்சராசந்தனோட மண்டமர்பதினெழுமுறை செய் , தோ 
வியப்புரிசை மதுரையை முனிவனுந்து காலயவனன்வளைப்ப 

ஆர் திரைப்புணரிநடுவண்வண்டுவரையணிநகரொன்றுள தாக் 
கிப் , போரினுக்காற்றான் போல்விரைந்தோடிப்பொங்குசீர்முசுகுந்த 
னுறங்கு , 

மார்வரைக்குகையுட் புகுந்தவனாற்றெவ்வுடல் பொடிப் 
பித்துமுன்னவனோ, டேர்கெழுமதுரைநின்றுவண்டுவரைக்கேகுழிச் 
சராசந்தன்வளைப்ப . 

( கருச) 
அவற்குமஞ்சினன் போன் முன்னொடு மாங்கோ ரணிவரையிவர்ந் 
தழல் சூழக் , கவற்சியின்றாகி விரைந்து குப்புற்றுக்கடி மதிற்றுவரையை 
யடைந்து , நவத்தளிர்ப்பொழில் சூழ்விதர்ப்ப நாட்டரசனங்கைமுன் 
னோனுரைக்கஞ்சி , நிவப்புறவிடுத்த தூதுகண்டாங்குஞெரேலெனத் 
தேர்மிசைச்சென்று , 

( கருரு ) 
வரந்தருகவுரிதிருவடிவணங்கிமாமலர்ச்சோலையினின்ற ( ட்டி 
பரந்த பேருண்கட்கன்னியைக்கவர்ந்து பகைத்தமன்னவர்களை யோ 
யரந்தடி நெடுவேலுருக்குமன்குடுமியரிந்துவண்டுவரையையடைந்து 
சுரந்தருளுருக்குமணிபெறுமைந்தன்றொடுகடன்மீன்வயி றடைந்து . 

இரதியைச் சார்ந்து வளர்ந்தவணலனுண்டேற்றிகற்சம்பரற்றொ 
லைத்துக் , குரவலர் குழலியொடு துவாரகையிற்புகுந்திடப்பெரு மகிழ் 

பரவுசத்திராசித்திரவிபாற்பெறுபொன்பயந்திடுமணிபிர 
சேனன் , கரமலரளிப்பக்கோளரிகவாப்பின்னரோர்கரடிகைக் கவ 

( கநிஎ ) 
பிலத்திடையடைந்துமகடுயிலிடத்துவைத்திடப்பெரும்பழித 
னக்கு , நிலத்திடைவருதனோக்கியப்பிலத்தைநேர்ந்து சாம்பவனொடு 
பொருது , வெலத்தகுவாகையொடு மவன் மகளை மணியினைக்கைக்கொ 
டுமீண்டு , வலத்தவனாயசத்திராசித்துக்கம்மணிநல்கிடமகிழ்ந்து . 

எழினலங்கனிந்தசத்தியபாமைதனை மணியொடுமுவந்தீயக் , கழி 
மகிழ்சிறந்து மணியையம்மா மன்கையளித்தறன்பகன்முதலோ , ரொ 
ழிவுறத்து பரமன்னவர்பாற்சென்றுறையு நாண்மாமனைக் கடிந்தாங் , 
கழிவிலம்மணிகைக்கொள் சதத நுவாவாருயிரிறத்தொலைத்தகற்றி . 
மழைவளஞ்சுரப்பவக்குரூரன் செம்மணியொடு வந்து கண்டிடலுந் 
தழைமகிழ்சிறந்தம்மணியினையவற்கேதரு செழும்பொற்றிரளெல்லா 
முழைமருணயர்ச்சத்தியபாமைக்குதவுகவென்றினி தளித்து 
விழைகள்வார்கூந்தற்சுபத்திரை தன்னைமேகவாகநின்பகற்கீந்து.ண 

மேகவாகனன்மகன் அருச்சுனன் . 


கூர்ந்து , 


ர்ந்து . 


நல்கி . 


காஅ 

குசேலோபாக்கியா நம் . 
எரிமணிமாடவிந்திரப்பிரத்தமெய்து புதனஞ்சயனோடு 
மரில்படுகாளில்வேட்டமாடிடுங்காலமிழ்தெனவின்னிசைபாடும் 
வரிநெடுந்தடங்கட்காளிந்தியின்பமருவிவண்டுவரையையடைந்து 
விரிபெரும் புகழ்சாலவந்தி மனளித்தமித்திரவிந்தையைக்கவர்ந்து . 
அரவுயர்கொடியோனாதியோருள்ள மச்சுறவில்வளைத்தமர்த்துப் 
புரவுபூண்டுயருங்கோசலத்தரசன்போர் விடையேழையுந்தழுவிக் 
குரவுவார் கூந்தற்சத்தியைமணந்துகுலவுறுகேகயத்தரச 
னுரவுளத்தவனாய்மன்றல் செய்தளிப்பவுற்றபத்திரை நல நுகர்ந்து . 

இலங்குமத்திரத்திற்கயற்குறிதப்பாதெய்திலக்கணை மணம்பு 
ர்ந்து , வலங்கொளுநரகற்கொன்றுவச்சிரத்தோன் மனக்குறை முடித் 
தினிதருளிப் , பிலங்கொளாங்கிருந்தவொருபதினாறாயிரமடவார்பெ 
ரும்போகந் , துலங்குறவிரும்பிச்சத்தியபாமை தொழுதிடவைந்தரு 

( கசுகூ ) 
ஆம்பலங்குதலைவாய்மொழிமைந்தரளவிலர் தோன்றிடக் களித் 
துத் , தேம்பலின் மைந்தன்மகற்சிறைபுரிந்ததிறலினன்கைத்தலஞ்சி 
தைத்துக் , கோர்பியாய்க் கிடந்தோன்பாதகந் தவிர்த்துக்குலவியகா 
சிமன்னனையும் ,பாம்பணைப்பரன்யானேயெனத்தோன்றும் பவுண்டா 
வாசுதேவனையயும் . 

( கசுச ) 
கோம்பி - பச்சோந்தி . 
உயிர்குடித்தந்தவாரணவாசியொன்னவன்மகன் விடுபூதஞ் 
செபிருறத் துரந்து ஈயோதனன் கன்னி செழுநல நுகர்ந்திருட்கவர்ந்த 

ரவாட்சாம்பன்சிறையை முன்னோன் போய் மீட்டுவந்திடம் 
பபிலும் யாழ் முனிவன்கண்டிடப்பதினாறாயிரந்திருவுருக்காட்டி ந்து 

லுயர்திணிகோட்சராசந்தனுடலம் வகிர்ந்திடுகான்மகனறியப் 
புல்லினைக்கிழித்துப்பற்பனாள் வருந்துபுரவலர் சிறைவிடுவித்து 
நல்லறமைந் தனிராசசூயத் தினடைபிறழ்சே திபற்றடிந்து 
வல்லசா லுவனைத்தந்தவக்கிரனை வலங்கெழுபடையொடுஞ்செகுத்து 

கான் மகன் - வாயுபுத்திரன் ( பீமன் ) அறமைந்தன் - தருமபுத்திரன் , 
சேதிபன் - சிசுபாலன . 
விறன்மிகு விசயன்வாவுமான்றடந்தேர்ப்பாகனாய் நடத்திவீடுமன் முற் 
றிறன்மிகுவேந்தரைவரான் படியச்செய்து பூபாரமுங்கழிப்பி 
யறன்மகற்கரசு நல்கியென்கந்தையகம்பொதியவலுந்தின்றளித்த 
நிறன்மிகுகமலக்கண்ணுடைக்கண்ணநின் மலகின்னடிபோற்றி . 


மகிழ்சிற 


மல் 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயம் 


ககே 


னிவ , 


னை 


இமையவர் துதிக்கப்படியிடைப் பரியாயினிவருமெம்பிரான்போ 
ற்றி , யமைதருமறையுங்காணொணாப்பொருளாயகிலமுபாபவ போ 
ற்றி , யிமையளவினிற்கைவரை முறையிடச்சென்றினிதருள்சுரந்தவ 
போற்றி , கமைதருமன்பரெண்ணியாங்களிக்குங்கமலை நாயகவடிபோ 
ற்றி 

( கசு - ) 
கைவைரை - யானை (கஜேந்திராழ்வான் .) 
எனத்து திமுழக்கிக்கண்கரைரும்பவிருகரஞ்சென்னிமேற்கு 
வியக் , கனத்திருமறை நாலுணர்ச்சிமிக்குடையகாமருகுசேலமாமு 

னுனற்கரியவனென்றனக்கினிதருளவு அங்கொலோவென்று 
நெக்குருகி , மனக்கசிவு அங்கான்மனத்தினுங்கடுகியாபறைப்பிரான் 
வெளிவருமால் . 

( கசுசு ) 
அறுசீர்ச்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பொன்னாருமணிமகுடம் பசியவரை முகட்டெழுசெப்பொன்னையே 
ய்ப்ப , மின்னாருமிரு செவியின மணிமகரகுண்டலம் வில் வீசியாட வொ 
ன்னார் தமுயிர் குடிக்குபெறுழ்வலித் தோளங்கதச் செவ்வொளிமே 
லோங்கத், தென்னாக்கதிர்கீழும்பாய்ந்ததெனவுத்தரியத் திகழாநிற்க. 

காமருநன்னெறிநடப்பவறந்தழைப்பவெவ்வுயிருங் களிப்பின் 
மேவ , மா மறையைவடித்துவிரித்தினிதுரைத்ததிருபலர்ச் செவ்வா 
ய்க்குண்டாய , தோமறுவண்பெரும்புகழிற்சிறிதுவெளிப்பட்டுலவு 
தோற்றபேய்ப்ப , வேமமுறுகுறுமூரல்வெள்ளென் றுசிறி தரும்பியில 
காநிற்க , 

( கஎக ) 
கொங்கவிழுநறுமலர் கொண்டருச்சித் துமுள நினைந்துங்குட 
தம்பட்டுப் , பங்கமறுபஃறுதிகண்முழக்கியுமிவ்வாறு வழிபடலோ 
வாது , கங்குல்பகனிற்போர்கணனிமூழ்கியின் படையக்கமாக் கண் 
கள் , பொங்கு மருட்பெருவெள்ளந்திரையெறிந்துகரை புரளப்பொ 
ழியாநிற்க . 

( கஎஉ ) 
தங்கள் குலம் விளக்கிய பேரிருங்கருணைதெரிந்துவகை தழைப்ப 
நாளு , மங்குதலிலிவன்பாலேயுறைவமெனப்பகலிரவுமருவத்தோன் 
றுஞ் , செங்கதிரும் வெண்கதிரும்வலத்துமிடத்தினுமமர்ந்த செவ்வி 
யேய்ப்பப் , பொங்கு கதிர்த்திகிரியுஞ்சங்கமுமிருகைத்தலத்துநனி 
பொலியாநிற்க , 

( கஎஸ் ) 
மன்பதைகண் முறையிடாதஞ்சலெனவெடுத்த பயம் வழங்குங் 
கையுங் , கொன்பரவுமுலகமெலாமுள்ளடியோர் புறத்துறநீள் குளிர் 


ககன 


குசேலோபாக்கியா நம் 


- 


பூந்தாளி, லன்புறுகவெனவரதங்காட்டு மொருதிருக்கையுமப்போது 
பூத்த , தென்பரவு நன்பவளவம்புயமுஞ்சமழ்ப்பவெழில்சிறவாநிற்க . 

மன்பதை 

மக்கட்கூட்டம் . 
அரியதவங்குயின்று நெடுங்காலம்வயிறுளைந்தீன்றவணங்கை யீ 
ந்து , விரியதிர்வெண்டிரைத்திருப்பாற்கடலளித்த வரிசையைப்பால் 
விலகாமலும் ,தெரியவருஞ்சிற்றிடையத்திருவுறையுளமைத்தல்பெரு 
நசீர்த்தியென்று , கரியநிறத்திடையமைத்தகவுத்துவ மாமணிக்கற் 
றைகஞலாநிற்க , 

( கஎடு ) 
குபின்று - செய்து , நிறத்திடை - மார்பில் . 
ஆடமைத்தோட்செங்கனிவாய்க்கருங் கூந்தலயிலனுக்கியம்ப 
லைக்கு , மோடரிக்கட்டிருமடந்தை மணிகாலும் வெயில்வருத்தமுறா 
தொதுங்க , நீடமைத்த விளஞ்சோலையெனத்தழைந்து மணங்கான் 
றுநிலவுமென்பூர் , தோடமைத்த பசுந்துளபத்தொடையலளிக்குல் 
முணத்தேன் றுளியாநிற்க , 

( கஎசு ) 
அனுக்கி - வருத்தி , காலும் - உமிழ்கின்ற . 
நிலங்காவலொருவன் விடுகளியானைக்கோட்டினுக்குநிதமுமெண்ணி 
லலங்காரமடமாதருழுதுழக்கிக்கலக்கியமராடவுய்க்கு ( டிற்குங் 
மிலங்காரமணிந்துபணைத்திறுகியண்ணாந்தெழுந்தமுலையிருங்கோட் 
கலங்காதநிறப்பிரதாபம்போலச்செஞ்சாந்துகஞலாநிற்க. 

சஞலாநிற்க - விளங்காநிற்க. 
திருவரையிற்கொய்து விரித்தலங்காரம் பெறவுடுத்த செம்பொனா 

யுருகெழு செங்கதிருதரபந்தனம் பொன்னிரட்டைநாணொளிரா 
நிற்க . விருபுடையுங்கருங்குழல்வெண்ணகைச்செவ்வாய்த்தேவிய 
ரெண்மர்களுஞ்சூழக் , கருமுகிலொன்றொளிர்மின்னற்காடுவளாயெ 
திர்காட்சி கதியாநிற்க . மாவட்ட 

( கஎஅ ) 
உ . தரபந்தனம் - அரைப்பட்டிகை. 
வயங்கெழுதுந்துபியைந்துங்காரு நெடுங்கடலுமெனவாய்விட் 
டார்ப்ப , நயங்கெழுபூமழையமரர்பொழிதரவிண்ணரமகளிர் நடியா 
நிற்க , மயங்கெழுநல்லறந்தழைப்பவுலகுகுதுகலிப்பவெளிவந்துநின் 
றான் , பயங்கெழுமாமறைப்பொருளாயம் மறைக்குமெட்டாதபடிவத் 
தண்ணல் . 

( கஎசு ) 
குதுகலிப்ப - சந்தோஷிக்க , படிவம் - உருவம் . 


டை , 


குசேலர் வைகுந்தமடைந்தவத்தியாயம் 


மேற்படி - வேறு . 
காண்டலும்விரைந்தெழுந்துகரையுடைத்தெழுத்தம் போன் 
மாண்டதாய்வரவுகண்ட மழவிளங்கோ தனம் போற் 
வாண்டு தன் மனமும்பிந்தத்துனைவினினோடியன்பு 
பூண்டவர்க்குரியதாண்பேற்பொள்ளெனவீழ்ந்தெழுந்து , ( க -40 ) 

கோதனம் - கன்று . 
முடிமிசைக்கரங்கூப்பாமும்முறைபிரதக்கணஞ்செய் 
தடிமிசையன்பு பொங்கவானந்தக்கண்ணீர்வாரப் 
படிமிசைக்கிடத்துந்தண்டின் பரிசெனமீட்டும் வீழ்ந்து 
நொடிமிசையெழுந்து துள்ளிநோற்றுளோப்யாயேயென்று . ( க அக ) 
பூசனைசிறப்பிற்செய்து பொருந்துபாத்தியமுனிந்து 
நேசமிக்கூறிப்பொங்கநேர் நின்று குடந்தப்பட்டு 
வாசநன்கங்கைபங்கன்வதியிடம் வந்ததொத்த 
தாசறுநினதுக்காட்சியையவென்றினைய சொல்வான் . (க அஉ ) 

பாத்தியம் - கால்கழுவு நீர் , பங்கன் - முடவன் . 
அறமிகுதலங்கள் சார்ந்துமாரணியங்கள் சார்ந்து 
நிற மிகுவரைகள் சார்ந்து நெடியநாளிருந்தூணின்றி 
மறமிகுபொறியை வாட்டிவளர் தவம்புரிவார்க்கன்றிப் 
புறமிகும்பாவியேற்குங்கிடைத்ததேபுகழ்சால்காட்சி 
இலகுநான்மறைகளோலமோலமென்றெண்ணினாள்க 
ளலறிவாயிளைத்துங்காண்டற்கரியதின்னணிகூர் காட்சி 
கலகமார்வினை ககோட்பட்டுக்கலங்குபுமருளின்மூழ்கும் 
புலனிலாயானுங்காணக்கிடைத்ததுபுதுமையைய . ( கஅச ) 
என்றினிதருளிச்செய்யவெழுந்தருள்வான் கொலென்று 
பொன்றலிறவத்தின் மேலாய்ப்புண்ணியம் பழுத்தமேலோர் 
துன்றிநிற்கின்றாரெல்லாநிற்கவுள்ளகத்தூய்தன்மை 
கொன்றிலேற்பொருளாக்கொண்ட கருணையைக் குறிக்கொணாதே . 
பழையநான்மறையுமோர்ந்தபங்கயத்தவனுங்காணாத் 
தழையுமிக்காட்சி காணப்பெற்றுளத்தண்மை பூண்டோர் 
விழையுமோரின்பம் பெற்றேன்விருப்பினீபெற என்பாலென் 
மழைபெறும் பொருளுமுண்டோவையத்துவாழ்வார் மாட்டு (க அசு ) 
தழலராத்தலையில் வைத்து நடித்தும் வெஞ்சகடுதைத்து 
நிழலில் கானடந்து முன்னம்பழக்கினைநின் பொற்றாளை 


. 


குசேலோபாக்கியா நம் 
யழல்செயுமடியேனெஞ்சத்தமைத்திடுநிமித்தங்கொல்லோ 
கழறராவினையினேனின்றறிந்தனன் கடவுளேறே . ( கஅஎ ) 
புன்றொழிலடியேனுள்ளம்போருகப்பாதம்வைப்பிற் 
கன்று தலின்றி முன்னைப்பழக்கத்தாற்கலங்காதாற்று 
மென்றளிர் மேனிப்பூமேல்விளங்கிழைத்தாயர்கைகட் 
கொன்று மப்பாதவெப்பமுறுமெனவஞ்சுகின்றேன் . (கஅஅ ) 
என்று பற்பலவும் பேசியிருந்தழலிட்ட வெண்ணெ 
யொன்றிய கருங்கலென்னவுள்ள நெக்குருகநேரே 
நின்றவந் தணனை நோக்கி நெடியமால்கருணைபூத்து 
வென்றிபாதவத்தரேறேவேட்டதென்னுவறியென்றான் . ( க.அக் ) 
அடியனேனுய்ந்தேனென்னாவங்கைகளிரண்டுங்கூப்பி 
முடிமிசையேற்றிநின்று மூதறிவுடையோர் கொள்ளாக் 
கொடியவிச்செல்வமொன்றேகுணிப்பறும்பவத்திற்கேது 
படியறவாயிலின் பம் பயப்பதெட்டுணையுமின்றால் . 

( க 10 ) 
எட்டுணயும் - எள்ளளவும் , ( எள் - துனை ) படியற - ஒப்பற. 
மனமொழியுடலமென்னவகுத்திடுகரணமூன்றுந் 
தினமுநின்றிருவடிக்கேசெலுத்துநாயடியேனிந்தக் 
கனவெனுஞ்செல்வத்தாழ்ந்தோகளித்து நாள் கழியாநிற்ப 
னுனதடியவர் பூந்தாளிலுறப்பணிந்துய்தனீங்கி . 

( ககூக ) 
முன்னரேவெறுத்துவேண்டாவிதுவெனமுனிந்து செல்வம் 
பின்னர் கைச்கொள்வேனாகிற்பேரறிவுடையனன்றே 
யன்னதுமன்றிக்கொண்டவிர தமுமழித்தானானே 
னன்னர்நெஞ்சுடைய நீரார் நகைக்குநாணாது நின்றேன் . ( ககஉ ) 


நன்னர் நன்மை . 


உடலழுக்ககற்றத் தூநீருற்றவனள்ளல்வாரி 
யிடனுறப் பூசிக்கொள்வான் கொல்லிருகாலும் யாத்த 
தொடர்செய்பொன்னிகளஞ்சீக்கத்துணிந்தவனிரும்பாற் செய்யப் 
படுபெருநிகளம்பூண்டுகொள்வனோபாரிடத்து . 

( ககூங ) 
அள்ளல் - சேறு , யாத்த - கட்டின , நிகளம் - விலங்கு . 
ஆதலாலையவிந்தவநித்தியச்செல்வம் வேண்டேன் 
மேதகமுன்னிருந்தமிடியதேயின்னும் வேண்டுங் 
காதலினடியார் வேண்டுங்காரியமளித்துக்காக்கு 
நீதயை புரிந்தென்னுள்ளக்கருத்தினை நிரப்புகென்றான் . ( கச ) 
அல்கலிலன் பன்வார்த்தையனைத்தையுஞ்செவிமடுத்து 
மல்குமா மறைகட்கெட்டாமாயவன்முறுவல்பூத்துப் 
பல்குநன்பொருள் வேண்டாதுபயனின்றிக்கழிந்ததீய 
நல்குரவளித்தியென்றகாரண நவிற்றுகென்றான் . ( ககூதி ) 


குசேலர்வைகுந்தமடைந்தவத்தியாயம் 
ககக 
தெள்ளுகாரணந்தான் முன்னர்ச்செய்தவிண்ணப்பத்தாலே 
வெள்ளிடைவிலங்கல்போலவிளங்குபுகிடந்ததைய 
வள்ளுதன் முதலயாவுமியல்பினினுணராநிற்கும் 
வள்ளனீயறியான் போலவினாவுதன்மாட்சித்தேயோ (ககூசு ) 

விலங்கல் - மலை . 
செய்யநின்னடித்தியானஞ்செய்து நாள் கழியாநிற்பேற் 
கையவீதிடையூறாகியடைந்ததிங்கிதனைப் போற்றிப் 
பொய்படுபவஞ்சவாழ்க்கைப்புலைத்தொழிற்பாரம்பூண்டு 
நைபடுமுள்ளத்தேனாய்நாடொறுங்கழிதனன்றோ ( ககஎ ) 

பவஞ்சம் - பிரபஞ்சம் . 
எம்பிரான்கருணைசெய்கவென்றிரந்தடியில்வீழ்ந்தான் 
வெம்புறேல் கவலையெல்லாம் விடுதியென்றுடலந்தைவந் 
தும்பரார்க்கரியவின்பமுறுவையென்றுரைக்கலுற்றான் 
றும்பிகாலுழக்கமட்டுத் துளித்திடுந்துளபத்தாரான் . ( க + அ ) 
தைவந்து - தடவி , தும்பி 

வண்டு . 
திருவநன்களித்ததுன்னைச்சேர்ந்தவர்நிமித்தங்கண்டா 
யொருவினின்னுளம்போலன்னாருள்ள முந்துறவிற்றேயோ 
மருவிநிற்சார்ந்தார் துன்பின் வயங்குதலழகிதா போ 
பொருவிலாமுனிவரேறேயஃதெண்ணிப்புந்தியாழ்கேல் . ( ககூசு ) 
மெய்ப்பொருளுணர்ந்த தூயோர்பே வியெங்குறைவரேனும் 
பொய்ப்பொருள்பற்றுவாரோபொய்ப்பொருளேனும் வந்து 
கைப்படப்பற்றுங்கொல்லோவவரையர் தசத்துக்கண்டாய் 
வைப்பென நமது பூசைவாஞ்சித்துவயங்குபேலோய் . (உ .00 ) 
நின்னையச் செல்வமென்னோசெய்யுநேரதகத்தோடு 
பன்னுமந்திரமுள்ளாரைப்பாம்பின் வாய்விடமென்செய்யு 
மன்னு செங்கதிரோன் றன்னை மயங்கிருட்குழாமென் செய்யு 
முன்னிலை தவறாதென்று மொருபடித்தாய்நிற்பாயால் . (உ 0 க ) 

அதகம் - சஞ்சீவி , மருந்து . 
சாற்றுமெய்யறிவினோர் கடகுதொழிலியற்றுங்காலை 
மாற்றுதலின்றாய்த்தாந்தா மரையிலைநீர்போனிற்பர் 
போற்றுநின்றனக்கிப்பந்தப் பொருந்தாதுபன்னாள்வாழ்வுற் 
றீற்று நம்முலகஞ்சார்ந்தின் பெய்திடவரந்தந்தேமால் . ( 202 ) 
திகழ்தர விருத்திமீட்டுஞ்செல்வம் வேண்டுவதின்றென்னிற் 
புகழ்தருநந்தங்காதற்பொன்னை நீயிகழ்ந்தோனானா 
யிகழ்வினுக்கஞ்சியன்னாளிரிதரவிரிவப்யாமு 
மகழ்வினைத்தவத்தின்பேலோயழுத்திடிவ்வுரையையுள்ளம் . ( 20n . ) 
என்றவன் மறாதவண்ணமினையபல் வார்த்தை கூறி 
யொன்றரும்பேறுநல்கிமறைந்தனனுவணப்பாகன் 

143 


குசேலோபாக்கியாதம். 


வென்றியங்கழற்கால்வேந்தேமேதினியிடத்தியார்க்கேனு 
மன்றவுண்டாகுந்தெய்வவலிக்கெதிர்வலியுமுண்டோ ( or ) 
பாம்பணைப்பள்ளி மேவும்பண்ணவன் மறைதலோடுந் 
தேம்பலிற்றவிர்ந்த சிந்தைத் தெய்வமாமுனிவர் கோமா 
னோம்படைப்பெருமானுள்ளமுற்றதிவ்வாறோவென்று 
கூம்பலிற்பெயராக்கையனாய்க்களிகூர்ந்திருந்தான் . ( 206 ) 
நீருறப்பயின்றுமுள்ளந்நீருறாக்கிடையேபோலப் 
பாருறவுற்றுஞ்சற்றும்பற்றிலானாகியன்பர்க் 
கேருறவாயகண்ணனிணையடிக்குறவுபூண்டு 
தாருறவுற்றதோளாய்சாலநாள் கழிய வாழ்ந்தான் , ( சு ) 
ஒப்பிலாமுனிவன்பின்னரொருதினப் வானநாடர் 
வெப்பிலாக்கற்பகப்பூவினாகெழுாரிபெய்ய 
வைப்பின் மெய்யடியார்க்காயவைகுந்தவுசெஞ்சார்ந்து 
திப்பியவுருவமாயன் சேவைசெய்தின புற்றானே . 

( 206 ) 
எதிர்பொருமரசரேறேயிக்கதையொழதிவைப்போர் 
பொதிதருமன் பிற்கேட்போர் பூசிப்போர் படிப்போர்யாருங் 
கதிர் தருசெல்வம் பெற்றுக்கான்முளைபல்கவாழ்ந்து 
மதிநலம்படைத்துப்பின்னர் வான்கதியடைந்துவாழ்வார் . ( 204 ) 

கலிவிருத்தம். 
என்றுரைத்த முனிவனிணையடி 
யொன்று மன்பின்வணங்கியுவந்தெழீஇத் 
துன்றுமிக்கதை கேட்டின் பந்தோய்ந்தனன் 
மன்றவென்றுரைத்தான் புவிமன்னவன் . ( 204 ) 
மன்னுமாமறைவாழி மறையவர் 
பன்னுமான் முகில்வாழிநற்பார்த்திபர் 
மின்னு நீதியும்வாழிமிகுநல 
மென்னுமிக்கதையின்றமிழ்வாழியே. 

( 250 ) 
ன் 

றாவது 
குசேலர் செல்வ நுகர்ந்து 
வைகுந்தமடைந்தவத்தியாயம் முற்றிற்று 

ஆகச் செய்யுள் - எ எங . 
குசேலமுனிவர் திருவடிகளேசாணம் , 


مل 


